சோபகீருது-தை 
2024 - பிப்ரவரி 


திருநெல்லை 
இணைய வழி ஆன்மீகத்‌ திங்களிதழ்‌ 
சோபகிருது - தை 
2024-பிப்ரவரி 
இணையவழி மலர்‌ 1 - இதழ்‌ 6 
(தனிச்‌ சுற்றுக்கு மட்டும்‌) 


சிறப்பாசிரியர்‌ 
பொற்கிழிக்‌ கவிஞர்‌ 
சொ.சொ.ம்‌. சுந்தரம்‌ 


ஆலோசகர்‌ 
தமிழாகரர்‌ தெ. முருகசாமி 


ஆசிரியர்‌ குழு 


வெளியிடுபவர்‌ 

சீர்‌ வளர்‌ சீர்‌ 

நாராயண ஞான தேசிக சுவாமிகள்‌ 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 

கோவிலூர்‌ 630 307 

மானகிரி (அஞ்சல்‌) 

(வழி) காரைக்குடி 


சிவகங்கை மாவட்டம்‌ 


வ 04565-236846 
94433 37011 


இணைய அச்சாக்கம்‌ 
திரு. கணேஷ்‌ 
ஸ்ரீபெரும்புதூர்‌ 


1 அரியும்‌ 
2. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 
திவ்ய வரலாறு .............--வைகககககக 
3. பத்திமை கால ஆடற்கலை............. 
4. நல்லன எல்லாம்‌ தரும்‌ 
சுந்தர காண்டம்‌................... யய 
5. கோவிலூர்‌ புதையல்கள்‌ ............... 
6. காரைக்காலம்மையாரின்‌ அற்புதத்‌ 
திருவந்தாதி பாடல்‌ நலம்‌............... 
7. கஜேந்திரனை காத்த கருடவாகனன்‌.... 
8. சிவாலயங்களின்‌ சிறப்புகள்‌.............. 
9. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ திருக்கோவில்‌ 
குடமுழுக்கு விழா.... 
10. அயோத்தி அனுபவம்‌..... 
11. போட்டிகளும்‌ வென்ற பரிசுளும்‌.... 
12. சுவாமிகள்‌ கலந்து கொண்ட 
நிகழ்வுகள்‌............. 
13. ஒலிப்‌ பேழை............ 
14. காணொளி பேழை..... 
15. தென்‌ சபாநாயகர்‌ கோயில்‌ 
தரிசனம்‌................. 
16. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ நூலகம்‌...... 


தை-பிப்ரவரி 2024 


பொருளடக்கம்‌ 


2 திருநெல்லை 


சீர்‌ வளர்‌ சீர்‌ 


நாராயண ஞான தேசிக சுவாமிகள்‌ 


கோவிலூர்‌ ஆதினகர்த்தர்‌ 


கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ வழியாக 
நாள்தோறும்‌ இறைபணிகளும்‌, சமுதாயப்‌ 
பணிகளும்‌, தேசப்‌ பணிகளும்‌, கல்வி 
வளர்ச்சி நடைபெற்று வருகின்றன. 
நம்‌ கோவிலூர்‌ மடத்தில்‌ உள்ள குரு 
முதல்வர்‌, இரண்டாம்‌ பட்டம்‌, மூன்றாம்‌ 
பட்டம்‌, ஆகிய அதிஷ்டானங்களுக்குக்‌ 
கடந்த 23.06.2010 ஆம்‌ நாளன்று 
குடமுழுக்கு நடத்தப்‌ பெற்றுள்ளது. 
அதற்குப்‌ பின்னால்‌ சீர்‌ வளர்‌ 
சீர்‌ நாச்சிப்ப சுவாமிகள்‌ சமாதி 
அடைந்த ஓராண்டில்‌ அவர்களுடைய 


அதிட்டானத்துக்கு குடமுழுக்கு 
செய்யப்பட்டது. பன்னிரண்டு 
ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
குடமுழுக்கு நடைபெறவேண்டும்‌ 


என்பது நியதி. அதன்படி முதல்‌ மூன்று 
ஆண்டவர்களின்‌ அதிட்டானங்களுக்கு 
குடமுழுக்கு நடைபெற்று பன்னிரண்டு 
ஆண்டுகளுக்கு மேல்‌ ஆகிவிட்டதால்‌ 
முதல்‌ ஆண்டவர்‌, பட்டம்‌, 2ம்‌ பட்டம்‌ 
மற்றும்‌ நாச்சியப்ப சுவாமிகள்‌, 
அதிட்டானத்திற்கும்‌, மெய்யப்ப 


சுவாமிகள்‌ அதிட்டானத்திற்கும்‌ 
பிப்ரவரி மாதம்‌ 2ஆம்‌ நாள்‌ திருநெறிய 
தமிழ்‌ வழியில்‌ குடமுழுக்கு நடத்தப்‌ 
பெற்றது.அதில்‌ ஐந்து மடாதிபதிகள்‌ 
கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்‌. 
இறையன்பர்கள்‌ பெரும்‌ அளவில்‌ கலந்து 
கொண்டார்கள்‌. இந்த நிகழ்வு குறித்த 
சிறப்பான செய்திகள்‌ இந்த இதழில்‌ 
தனியாக வெளியிடப்பெற்றுள்ளன. 

நாயன்மாரில்‌ இயற்பகை நாயனார்‌, 
அமர்நீதி நாயனார்‌, கலிக்கம்ப நாயனார்‌, 
மூர்த்தி நாயனார்‌, காரைக்கால்‌ 
அம்மையார்‌ ஆகிய ஐவர்‌ நகரத்தார்‌. 
நாயன்மார்‌ இல்லை என்றாலும்‌ பன்னிரு 
திருமுறையில்‌ பாடியவர்‌ பட்டினத்தார்‌. 
இவர்கள்‌ அனைவரின்‌ குரு பூசையையும்‌ 
பல ஆண்டுகளாக, நம்‌ நாச்சியப்ப 
சுவாமிகள்‌ காலந்தொட்டு, நம்‌ திருமடமும்‌ 
பாகனேரி மு.கண்ணப்பச்‌ செட்டியாரும்‌ 
இணைந்து அந்தந்த ஊரில்‌ நடத்தி 
வருகிறோம்‌. ஆனால்‌ பட்டினத்தார்‌ விழா 
தவிர இதர குருபூஜைகளில்‌ நகரத்தார்‌ 
மிகக்‌ குறைந்த அளவில்‌ தான்‌ பங்கு 


திருநெல்லை 


கொள்கிறார்கள்‌. 
ஆகவே, இவர்கள்‌ திருமேனிகளை 
நம்‌ திருமடத்தில்‌ நிறுவி, அவர்களுக்கு 


நாள்வழிபாடு செய்வது என்றும்‌ 
அவர்கள்‌ குருபூஜைகளை நம்‌ 
மடத்திலும்‌ நடத்தினால்‌ நகரத்தார்‌ 


கலந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும்‌ 
என்றும்‌ நாம்‌ எண்ணினோம்‌. அந்த 
எண்ணப்படி அவர்கள்‌ திருமேனிகளை 
நிறுவும்‌ நிகழ்வும்‌ இந்த குடமுழுக்குடன்‌ 
சிறப்பாக நடந்தேறியது. 

சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான 
தேசிக சுவாமிகளின்முதல்‌ குரு 
பூஜையும்‌ மிகச்‌ சிறப்பாக 03.02.2024 
அன்று நடைபெற்றது.அதில்‌ பழனி 
சாது சுவாமிகள்‌ கலந்து கொண்டு 
சிறப்பித்தார்கள்‌. 

மேலும்‌ அயோத்தி அருள்மிகு 
பாலராமர்‌ பிரதிஷ்டையை நேரில்‌ கண்ட 
அனுபவம்‌ இறைசங்கல்பத்தினால்‌ 
விளைந்தது. அதுபற்றி சிறப்புக்‌ 
கட்டுரையும்‌, படங்களும்‌ இவ்விதழில்‌ 
இடம்‌ பெறச்‌ செய்யப்பெற்றுள்ளன. 


தை-பிப்ரவரி 2024 


இது நம்‌ மடம்‌ ஆற்றும்‌ தேசப்‌ பணிக்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டு. 

நமது மடத்தின்‌ கல்வி நிறுவனங்களும்‌ 
மிகப்‌ பொலிவு பெற்றுத்‌ திகழ்கின்றன. 
நம்‌ கல்வி நிறுவனங்களிலும்‌ சில 
பெரிய முன்னெடுப்புகள்‌ நடைபெற்று 
வருகின்றன. நாச்சியப்ப சுவாமிகள்‌ 
பாலிடெக்னிக்‌ கல்லூரிக்கு, மத்திய 
அரசு திறன்‌ மேம்பாட்டுத்‌ திட்டத்தின்‌ 
மூலமாக சுமார்‌ இருநூற்று ஐம்பது 
வெளிப்புற மாணவர்களுக்கு 
பயிற்சி அளிக்க அனுமதி கிடைத்து 
அத்திட்டம்‌ வெற்றி கரமாக விரைவில்‌ 
செயல்படுத்தப்பெற உள்ளது. 
அதேபோல நம்‌ கோவிலூர்‌ 
ஆண்டவர்‌ உடற்பயிற்சி கல்லூரியில்‌ 
B.Sc Coaching என்ற புதிய 
படிப்பு துவங்குவதற்கான பூர்வாங்க 
வேலைகள்‌ ஆரம்பமாகி நடைபெற்று 
வருகின்றன. அதற்கும்‌ விரைவில்‌ 
அனுமதி கிடைக்கும்‌ என்று நம்புகிறோம்‌ 
நாம்‌ பட்டத்திற்கு வந்து ஒராண்டு 
நிறைவுற்ற நிலையில்‌, நாச்சியப்ப 


திருநெல்லை 


சுவாமிகள்‌ எண்ணத்தில்‌ தோன்றிய, 
மெய்யப்ப சுவாமிகள்‌ காலத்திலும்‌ 
முயற்சிக்கப்‌ பெற்ற பல முன்னேற்றப்‌ 
பணிகள்‌ தற்போது நிறைவேறும்‌ 
தருவாயில்‌ உள்ளன. அந்தச்‌ செய்தியை 
அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில்‌ 
நமக்கு மகிழ்ச்சி. 

1. ஓர்‌ நல்ல மருத்துவமனை 
துவங்க வேண்டும்‌ என்று நாச்சியப்ப 
சுவாமிகள்‌ விரும்பினார்கள்‌. மெய்யப்ப 
சுவாமிகளின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ 
இதய நோய்‌ மருத்துவமனை கொண்டு 
வந்தால்‌ இந்தப்‌ பகுதியில்‌ உள்ள 
மக்கள்‌ மதுரைக்குச்‌ செல்வத்தைத்‌ 
தவிர்க்கலாம்‌ என்று எண்ணினார்கள்‌. 
நாம்‌ பட்டத்திற்கு வந்த பின்‌ 
திருப்பத்தூர்‌ இதய நோய்‌ நிபுணர்‌ 
மருத்துவர்‌ கிரிதர்‌ முத்துவிடம்‌ இது 
குறித்துப்‌ பேசினோம்‌. பல மாதங்கள்‌ 
பல விதமான யோசனைகளுக்குப்‌ 
பின்‌ அண்மையில்‌ கோவிலூரில்‌ 
இதயச்‌ சிகிச்சைக்கான சிறப்பு 
மருத்துவமனையை அவர்கள்‌ தொடங்கி 
நடத்த ஒப்புக்கொண்டுள்ளார்கள்‌. 
கோவிலூர்‌ ஹார்ட்‌ பவுண்டேசன்‌ (160- 
viloor Heart Foundation(KHF) என்ற, 
லாப நோக்கற்ற அறக்கட்டளையைத்‌ 
துவங்க பூர்வாங்க வேலைகள்‌ 
நடந்து கொண்டிருக்கின்றன. நம்‌ 
திருமடத்தின்‌ வாயிலாக காணல்‌ கண்‌ 
மருத்துவ அறக்கட்டளைக்கு புதிய 
பெரிய மருத்துவ வளாகம்‌ அமைக்க 
ஆனந்த நடராசர்‌ கோயில்‌ செல்லும்‌ 
வழியில்‌ இடம்‌ தரப்பெற்றுள்ளது. 
இதற்கு அருகில்‌ உள்ள இடத்தை 


தை-பிப்ரவரி 2024 


கோவிலூர்‌ ஹார்ட்‌ பவுண்டேசன்‌ 
(KHF) பெயரில்‌ இதயச்‌ சிகிச்சை 
மருத்துவமனை அமைக்க நீண்ட 
நாள்‌ குத்தகைக்கு நாம்‌ தருகிறோம்‌. 
தற்போது அந்த இடத்தில்‌ ஆழ்‌ 
துளை கிணறு அமைத்து முதல்‌ பணி 
துவங்கப்பெற்றுவிட்டது. அடுத்தடுத்த 
திட்டமிடுதல்கள்‌ விரைவாக நடை 
பெற்றுக்‌ கொண்டிருக்கின்றன. அரசு 
அனுமதி விரைவில்‌ கிடைக்கும்‌ 
பட்சத்தில்‌ 12 முதல்‌ 18 மாதங்களுக்குள்‌ 
இந்த இதய சிறப்பு சிகிச்சை 
மருத்துவமனை செயல்பாட்டிற்கு 
வந்து விடும்‌ என எதிர்பார்க்கிறோம்‌. 
இறைதிருவருள்‌ கைகூட்டும்‌. 

2 மெய்யப்ப சுவாமிகள்‌ தம்‌ காலத்தில்‌ 
செவிலியர்‌ பயிற்சி மையம்‌ தொடங்க 
எண்ணினார்கள்‌ ஆனால்‌ அக்கல்லூரி 
துவங்க ஒரு பெரிய மருத்துவமனை 
தேவை என்பதால்‌ அந்த யோசனை 
கைவிடப்பட்டது. இப்போது, துணை 
செவிலியார்‌ பயிற்சி மையம்‌ துவங்க 
பூர்வாங்க ஏற்பாடுகள்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருக்கின்றன. இதன்‌ வழியாக 
சுற்றுப்புற கிராம மாணவர்கள்‌, 
மக்கள்‌ பெருமளவில்‌ பயனடைவார்கள்‌ 
என எண்ணுகிறோம்‌. அத்துடன்‌, 
இச்செவிலியர்கள்‌ மருத்துவமனையிலும்‌ 
வேலை வாய்ப்புகள்‌ பெறுவார்கள்‌. 
மேலும்‌ வயதானவர்களைப்‌ பராமரிக்கும்‌ 
(Geriatric Care) துணை செவிலியர்‌ 
பயிற்சியும்‌ அந்த மையத்தில்‌ 
வழங்கப்படும்‌. இந்தப்‌ பயிற்சி மையம்‌ 
இன்றய காலத்தின்‌ தேவை என்பதால்‌ 
தாமதமின்றி வேலைகள்‌ துவங்கப்பட்டு 


திருநெல்லை 


அதற்கான துவக்க நிகழ்வு எதிர்வரும்‌ 
பிப்‌ 26ஆம்‌ நாள்‌ நடக்க உள்ளது. 
இதற்கான தொடக்க பூசனைகளைப்‌ 
பழனி சாது சுவாமிகள்‌ வழிகாட்டுதலின்‌ 
படி,பவானி சிவனடியார்‌ திருக்கூட்ட 
அன்பர்கள்‌ நடத்துவார்கள்‌ 

இவ்வாறு கல்வி வளர்ச்சிக்கும்‌, 
மக்கள்‌ நலன்‌ வளர்ச்சிக்கும்‌ நமது 
திருமடம்‌ தன்னலமற்ற பணிகளைச்‌ 
செய்துவருகிறது. 

இந்நேரத்தில்‌ சமுதாய 
முன்னேற்றத்திற்குமான பல அடிப்படை 
கோரிக்கைகளை, வேண்டுதல்களையும்‌ 
கோவிலூர்‌ மடாலயம்‌ மக்களிடத்திலும்‌ 


அரசாங்கத்திடத்திலும்‌ வைக்க 
விரும்புகிறது. அவை 

1. நகரத்தார்‌ கோவில்களைத்‌ 
தனித்துவத்துடன்‌ நிர்வகிக்கவும்‌, 
இக்கோயில்களில்‌ அறநிலையத்‌ 
துறையின்‌ கட்டுப்பட்டைத்‌ 


தலையீட்டைத்‌ தளர்த்தவும்‌ வேண்டும்‌. 
2. ஒரு கால வழிபாடு கூட செய்ய 
இயலாத, கோயில்கள்‌ கண்டறியப்பெற்று 
அக்கோயில்களுக்கு ஒரு கால 
வழிபாட்டுக்குப்‌ பண. பொருள்‌, வேத 
நெறி ஆகியவற்றுக்கு உதவ கோவிலூர்‌ 
மடம்‌ எண்ணம்‌ கொண்டுள்ளது. 
உரியவர்கள்‌ அணுகலாம்‌. 

இவற்றை செயல்படுத்த அரசின்‌ 
ஒத்துழைப்பு பெரிதும்‌ தேவைப்படுகிறது . 
இந்த விஷயங்களில்‌ யார்‌ துணை 
செய்தாலும்‌ நாம்‌ மகிழ்வோம்‌.இந்த 
முயற்சிகள்‌ இந்த ஆண்டில்‌ நிறைவேற 
தென்‌ சபாநாயர்‌ அருள்‌ புரிவாராக 


தை-பிப்ரவரி 2024 


சமுதாயம்‌ முன்னேற வேண்டும்‌. 
திறன்மிகு கல்வி வளம்‌ பெருக 
வேண்டும்‌. கோயில்‌ பணிகள்‌ நிறைவாக 
நடைபெறவேண்டும்‌. இவற்றையே 
நோக்கங்களாகக்‌ கொண்டு நமது 
சேவை தொடருகிறது. அதற்கு 
இறையருளும்‌ குருவருளும்‌ என்றும்‌ 
துணைநிற்கும்‌. ஆனந்தமும்‌, ஞான 
வாழ்வும்‌ சிறக்கும்‌. 


அறஞ்செய்வான்‌ சிறப்பு 


தாமறி வாரண்ணல்‌ தாள்பணி வாரவர்‌ 
தாமறி வாரறந்‌ தாங்கிநின்‌ றாரவர்‌ 
தாமறி வார்சில தத்துவ ராவர்கள்‌ 
தாமறி வார்க்குத்‌ தமன்பர னாமே. 


பொழிப்புரை: 
சிவபெருமானது திருவடியை வணங்குதல்‌, 
பிறர்க்கும்‌ பிற உயிர்க்கும்‌ உதவுதலை 


மேற்கொண்டு செய்தல்‌, தத்துவ உணர்வு 
பெறுதல்‌ என்னும்‌ இவற்றுள்‌ ஒன்றையோ, 
பலவற்றையோ உடையவரே அறிவுடையோராவர்‌. 
அவர்க்கே சிவபெருமான்‌ உறுதுணையாவான்‌. 


Kh 


யாவர்க்கு மாம்‌இறை வற்கொரு பச்சிலை 
யாவர்க்கு மாம்பசு வுக்கொரு வாயுறை 
யாவர்க்கு மாம்‌உண்ணும்‌ போதொரு கைப்பிடி 
யாவர்க்கு மாம்பிறர்க்‌ கின்னுரை தானே. 


பொழிப்புரை: 

உண்ணப்புகும்பொழுது இறைவனுக்கு ஒரு 
பச்சிலை சூட்டி வணங்குதலும்‌, பசுவிற்குச்‌ சிறிது 
உணவு கொடுத்‌ தலும்‌, வறியார்க்குச்‌ சிறிது 
சோறிடுதலும்‌, அவ்வாறிடும்‌ பொழுது இன்சொல்‌ 
சொல்லுதலும்‌ எல்லார்க்கும்‌ இயல்வனவே. 


திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


பபரிய துறவான்டப! ஏன்று 


ஒப்பன்‌ தந்த இன்னம்‌ - துறவின்‌ வெற்றி 


ஸ்ரீ ல ஸ்ரீ அருணாசல ஞான தேசிகர்‌ சுவாமிகள்‌ (இரண்டாவது பட்டம்‌) 
( 1847 - 1849) 


வேதாந்த ஞான சூரியனாக விளங்கிய 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ முத்தி 
ராமலிங்கரிடத்தில்‌ அன்பும்‌, பணிவும்‌, 
குரு பக்தியும்‌ கொண்டு மகிழ்ந்து, ஞான 
வாழ்க்கையைக்‌ கைவரப்‌ பெற்றவர்கள்‌ 
பலர்‌. அவர்களுள்‌ முதன்மையானவர்‌ 


பெரிய துறவாண்டவர்‌ என்றழைக்கப்பட்ட 


தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
அரசு கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி, 
திருவாடானை 


அருணாசல சுவாமிகள்‌ ஆவார்‌. 


தேவகோட்டையில்‌ வாழ்ந்த, 
வினைதீர்த்தான்‌ செட்டியார்‌, முத்தாத்தாள்‌ 
ஆச்சிக்கு இரு மகன்கள்‌ பிறந்தனர்‌. 
அவர்களுக்கு அருணாசலம்‌, சிதம்பரம்‌ 
என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர்‌. 
பிள்ளைகள்‌ இருவரும்‌ பிறவியிலேயே 
அருள்‌ நாட்டம்‌ உடையவர்களாகத்‌ 
திகழ்ந்தனர்‌. வளர்ந்தனர்‌. கற்றனர்‌. 
இருவருக்கும்‌ திருமணமும்‌ முடித்து 


வைக்கப்பட்டது. 


முன்னவரான அருணாசலம்‌ தன்‌ 
குடும்பத்தின்‌ வருமானத்திற்காகத்‌ தொழில்‌ 
செய்தவற்காக திருநெல்வேலிக்குச்‌ 
சென்றார்‌. திருநெல்வேலியில்‌ வேலை 
பார்த்து வரும்‌ காலத்தில்‌ அவருக்கு 
உற்ற தோழராக விளங்கியவர்‌ மற்றொரு 
அருணாசலம்‌. இவர்‌ கண்டனூரைச்‌ 
சார்ந்தவர்‌. இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
நன்றாக அறிந்து பழகினர்‌. இருவருக்கும்‌ 
அருள்‌ நாட்டம்‌ ஏற்பட்டு உலக வாழ்வு 
சுமையாகத்‌ தெரிந்தது. 


இதன்‌ காரணமாக உலகப்‌ பற்றில்‌ 
இருந்து விடுதலை பெற இருவரும்‌ 
ஞானவழியைத்‌ தேடினர்‌. பல நூல்களைப்‌ 
படித்தனர்‌. துறவு, முக்தி நெறி பற்றி 
அறிந்து கொள்ள யாது செய்வது எனத்‌ 
தெரியாது கவலையுற்றனர்‌. கோவிலூர்‌ 
மடாலயத்தின்‌ ஆண்டவர்‌ இவர்கள்‌ தேடிய 
ஞானவழிக்கு முதல்வராக விளங்கினார்‌. 
அவரை இருவரும்‌ சென்றுச்‌ சந்தித்தனர்‌. 
தங்களின்‌ நிலையைத்‌ தெரிவித்தனர்‌. 
ஆண்டவரிடம்‌ பாடம்‌ கேட்டனர்‌. அத்தோடு 
பல நூல்களைத்‌ தாமே படிக்கவும்‌ செய்தனர்‌. 
அஞ்ஞாத வதைப்‌ பரணி படிக்கவேண்டும்‌ 
என்று அந்நூலைத்‌ தேடி இருவரும்‌ 
அலைந்தனர்‌. அந்நூல்‌ குன்றக்குடி 
ஆதீனத்தில்‌ இருந்ததாகக்‌ கேள்விப்பட்டு 


அங்குச்‌ சென்று அந்நூலைத்‌ தரக்‌ 
கேட்டனர்‌. அங்கு “பரணி படித்தெல்லாம்‌ 


துறவியாவது ஆகாத காரியம்‌” என்று 
சொல்லிக்‌ கொண்டே அந்த நூலை 
அவர்களுக்கு வழங்கினர்‌. அச்சொற்கள்‌ 
இருவரையும்‌ இன்னமும்‌ துறவின்‌ மீதான 
எண்ணத்தை மிகுதிப்‌ படுத்தியது. 


பெரிய துறவும்‌, சின்னத்‌ துறவும்‌ 


ஆண்டவரின்‌ அனுமதி பெற்று 
இருவரும்‌, இல்லற வாழ்வினைத்‌ துறந்து 


நெடுங்குடியில்‌ உள்ள கைலாசநாதர்‌ 
ஆயலத்தில்‌ உள்ள தட்சிணாமூர்த்தி 
சன்னதியில்‌ துறவு நிலையை 
மேற்கொண்டனர்‌. தேவகோட்டை 


தை-பிப்ரவரி 2024 


அருணாசலத்திற்கு வயது சிறிது அதிகம்‌. 
அதனால்‌ அவர்‌ பெரிய துறவு எனப்‌ 
பெயர்‌ பெற்றார்‌. கண்டனூர்‌ அருணாசலம்‌ 
சிறிய துறவு ஆனார்‌. இவர்கள்‌ 
இருவரும்‌ சிதம்பரம்‌ சென்று பரம்பொருள்‌ 
திருவடியைச்‌ சிந்திக்கத்‌ துவங்கினர்‌. 


சிதம்பரத்தின்‌ வடக்குக்‌ கோபுரம்‌ 
சின்னத்துறவு ஆண்டவரின்‌ தவம்‌ செய்யும்‌ 
இடமானது. பெரிய துறவின்‌ தவம்‌ செய்யும்‌ 
இடம்‌ கேணி மடமாக விளங்கியது. 
இருவரும்‌ சுவாமி தரிசனத்திற்கு 
வருகையில்‌ சந்தித்துக்‌ கொள்வது என்ற 
நிலையில்‌ துறவுப்‌ பயணம்‌ தொடர்ந்தது. 


அப்பன்‌ தந்த அன்னம்‌ 


இருவரும்‌ தமக்கென எப்பொருளும்‌ 
கொள்ளாது, பிச்சை புகுந்து உண்டு 
வந்தனர்‌. ஒருமுறை இருவரும்‌ 


திருவெண்காடு சென்று இறைவனைத்‌ 
தரிசித்து அங்கேயே தங்க வேண்டிய 
நிலை வந்தது. இவர்கள்‌ இருவரும்‌ 
பிச்சை புகுந்து உண்ணும்‌ கொள்கையினர்‌ 
என்பதால்‌ அன்று இரவு இவர்களுக்குப்‌ 
பிச்சை தருபவர்‌ யாரும்‌ இல்லை. பசியோடு 
இருவரும்‌ சற்று தீர்த்தம்‌ அருந்திக்‌ 
களைப்புற்று இருந்தனர்‌. அந்நேரத்தில்‌ 
கோயிலின்‌ உள்ளிருந்து ஆதி சைவர்‌ 
ஒருவர்‌ இறைவனின்‌ பிரசாதத்தைத்‌ 
தந்து இவர்களின்‌ பசியாற்றினார்‌. இனிது 
உண்டு இருவரும்‌ உறங்கினர்‌. 


அடுத்தநாள்‌ காலையில்‌ மீளவும்‌ சாமி 
தரிசனம்‌ செய்யச்‌ சென்றபோது, அதே 
உருவில்‌ இருந்த ஆதிசைவர்‌ “ நேற்று 
தாங்கள்‌ எங்கு உண்டீர்கள்‌? எங்கு 
தங்கினீர்கள்‌” என்று கேட்க இவர்கள்‌ 
இருவருக்கும்‌ அவரின்‌ கேள்விகள்‌ 
ஆச்சர்யத்தை அளித்தன. “தாங்கள்‌ 
தானே இறை பிரசாதத்தைக்‌ கொண்டு 
வந்து தந்தீர்கள்‌ ” என்று சொல்ல அவரோ 
நான்‌ இரவில்‌ தங்களைக்‌ காணவே 
இல்லை. எதுவும்‌ தரவே இல்லையே ” 


திருநெல்லை 


என்று. மறுத்தார்‌. வந்தவர்‌ ஆதிசைவர்‌ 


அந்தப்‌ பரம்பொருள்‌ என்றே இருவரும்‌ 
உணர்ந்தனர்‌. பசிக்குப்‌ பாலமுது தரும்‌ 


பரமசிவன்‌ தமக்கும்‌ அருளிய மேன்மையை 
எண்ணி இருவரும்‌ கசிந்து உருகி 
அவனைத்‌ தொழுதனர்‌. 

பாத்திரம்‌ அறிந்து பிச்சை கொள்வோம்‌ 


பெரிய துறவும்‌, சின்னத்‌ துறவும்‌ பிச்சைப்‌ 

பாத்திரம்‌ ஏந்திச்‌ சென்றபோது ஏற்பட்ட 
திருவிளையாடல்கள்‌ பலப்பல. ஒருமுறை 
ஒரு வீட்டின்‌ முன்‌ பிச்சை ஏற்று நிற்க, அந்த 
வீட்டில்‌ அன்னம்‌ சமைக்கக்‌ காலதாமதம்‌ 
ஏற்பட்டு விட்டது. அவசர அவசரமாக 
அன்னத்தைப்‌ பொங்கி அவ்வில்லத்தின்‌ 
அம்மையார்‌ பிச்சை அளித்தார்‌. சுடச்‌ சுட 
அன்னம்‌ நீருடன்‌ கலந்திருக்க அதனைத்‌ 
தாங்காது பெரிய துறவு பாத்திரத்தைச்‌ 
சற்று வேகமாக அசைக்கிறார்‌. அருகில்‌ 
இருந்த சுவற்றில்‌ அவ்வன்னம்‌ பரவி 
ஓடியது. சூடு தனிந்தது. சுவற்றியல்‌ 
ஒட்டிய அன்னத்தைச்‌ சேகரித்து பெரிய 
துறவு உண்டார்‌. இல்லத்து அம்மையார்‌ 
கண்களில்‌ தவற்றினுக்கு மன்னிப்பு 
கேட்டுக்‌ கண்ணீர்‌ சிந்தினார்‌. 


மற்றொரு முறை அலங்காரமான ஒரு 
வீட்டின்‌ முன்‌ நின்று இருவரும்‌ பிச்சை 
கேட்டனர்‌. அவ்வீட்டில்‌ அலங்கரிக்கப்பட்ட 
பெண்கள்‌ மட்டுமே இருந்தனர்‌. அவர்கள்‌ 
உள்ளே வாருங்கள்‌ என்று இருவரையும்‌ 
அழைத்தனர்‌. சின்னத்‌ துறவும்‌, பெரிய 
துறவும்‌ வீட்டின்‌ உள்ளே சென்று 
அமர்ந்தனர்‌. அந்த வீடு இவர்கள்‌ 
வருவதற்குத்‌ தகுதியில்லாத வீடு. 
அவ்வீட்டில்‌ உள்ள பெண்கள்‌ இவர்களை 
வேறுவிதமாக எண்ணி கதவைத்‌ தாழிட்டு 
விட்டனர்‌. சின்னத்‌ துறவும்‌ பெரிய துறவும்‌ 
அங்கேயே ஜப தபங்களை ஆரம்பித்து 
அசையாது நிட்டையில்‌ மூழ்கினர்‌. நேரம்‌ 
நேரம்‌ ஆக ஆக பெண்களின்‌ எண்ணம்‌, 
மோகம்‌ குறைந்தது. இவர்கள்‌ ஞானிகள்‌ 


என உணர்ந்து பயந்து அலறிக்‌ கதவைத்‌ 


தை-பிப்ரவரி 2024 


திறந்து இவர்களை வெளியில்‌ செல்ல 

வேண்டினர்‌. அதுமுதல்‌ வீட்டினுள்‌ 

சென்று பிச்சை கொள்வது இல்லை என்று 
முடிவெடுத்தனர்‌ துறவியர்‌. 

வஸ்திரம்‌ போய்‌ கெளபீனம்‌ 

கொண்ட கதை 


பெரிய துறவு ஒருமுறை நீராடித்‌ தன்‌ 
ஒற்றை ஆடையைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ 


கொண்டு காய வைத்துக்‌ கொண்டு 
இருந்தார்‌. அடித்த காற்றில்‌ ஒற்றை நான்கு 
முழ வேட்டி காற்றோடுபோய்விட்டது. 
இறைவன்‌ ஆடையையும்‌ துறக்கச்‌ 
செய்தான்‌ என்று எண்ணி பெரிய துறவு 
அதனையும்‌ துறந்தார்‌. 

சின்னத்‌ துறவும்‌, பெரிய துறவும்‌ 
அருணாசல மலைக்குச்‌ சென்று தவம்‌ 
செய்ய காலம்‌ கை கூட்டியது. இருந்தாலும்‌ 
மலையினைக்‌ காவல்‌ செய்யும்‌ காவலர்கள்‌ 
அவர்களை மலைக்குள்‌ செல்ல 
விடாது தடுத்தனர்‌. ““துறவியரையும்‌ 
தடுக்கலாகுமோ?” என்று கேட்க, இங்கு 
விலங்குகள்‌ பறவைகள்‌ மட்டுமே செல்ல 
இயலும்‌ என்றனர்‌. ஏன்‌ அவ்வாறு 
என்று கேட்க, அவை இயற்கையாய்‌ 
இயற்கையோடு வாழ்கின்றன என்றனர்‌. 
இருவரும்‌ எங்களுக்கு மலைக்குச்‌ செல்ல 
இடையாடைதான்‌ காரணம்‌ என்றால்‌ 
நாங்களும்‌ இயற்கையாகவே வாழ 
இயற்கை நிலை எய்துகிறோம்‌ என்று 
சொல்லி ஆடை துறந்து அம்மலை சென்று 
தவமியற்றினர்‌. 

சிதம்பரமும்‌ காசியும்‌ 

பிச்சை புகுந்து, ஆடையையும்‌ 
வெறுத்தொதுக்கிய புண்ணிய ஆன்மா 
பெரிய துறவாண்டவர்‌ ஆவார்‌. இவருடன்‌ 


இருந்து கண்டனூர்‌ அருணாசலம்‌ என்னும்‌ 
சின்னத்‌ துறவாண்டவர்‌ மெய்நெறி பற்றி 


வந்தார்‌. 
இவர்கள்‌ இருவரையும்‌ பல நாள்‌ கண்டு 


திருநெல்லை 


தரிசித்த இலங்கை நாட்டைச்‌ சார்ந்த 
யாழ்ப்பாணம்‌ ஆறுமுகநாவலர்‌ இவர்களே 
துறவின்‌ இலக்கணம்‌ என்றுப்‌ போற்றி பல 
காலும்‌ பணிந்து வந்தார்‌. துறவாண்டவர்கள்‌, 
அவரின்‌ தமிழ்ப்‌ புலமை கண்டு அவரைக்‌ 
கந்தபுராணச்‌ சொற்பொழிவு செய்யச்‌ 
சொல்லி மக்களுக்குப்‌ பக்தி நெறிப்‌ பரப்ப 


வைத்தனர்‌. அவரும்‌ தொண்டு நெறி 
பரப்பினார்‌. 
இந்நாளில்‌ எம்பெருமான்‌ சின்னத்‌ 


துறவாண்டவருக்கு நேரில்‌ தோன்றி காசி, 
முதலான வட நாட்டுத்‌ தலங்களுக்குச்‌ 
சென்று வருக என்று கட்டளை 
யிட்டருளினார்‌. இதனை ஏற்று சின்னத்‌ 
துறவாண்டவர்‌ வடநாட்டுப்‌ பயணம்‌ 
மேற்கொண்டு காசியில்‌ வாழ்ந்து வந்தார்‌. 


அவரின்‌ நிறைவுக்‌ காலம்‌ அவருக்குத்‌ 
தெரியவர திருவாவடுதுறை 
மடத்தினருக்குத்‌ தெரிவித்து அவர்‌ 
முக்தி பெற்றார்‌. அவரைக்‌ கற்பெட்டியில்‌ 
வைத்து கங்கைக்‌ கரையில்‌ இறக்கி 
செய்வன செய்து தகவலைக்‌ கோவிலூர்‌ 
மடாலயத்திற்குத்‌ தெரிவித்தனர்‌. இதன்‌ 
பின்‌ சிதம்பரத்தில்‌ இருந்த பெரிய 
துறவாண்டவர்‌ கோவிலூருக்கே வந்து, 
ஆண்டவரின்‌ பணிகளுக்கு உதவியாய்‌ 
இருந்தார்‌. 

ண்டவரின்‌ முக்திக்‌ காலத்தின்‌ 
போது கோவிலூர்‌ வேதாந்த மரபின்‌ 
தொடர்ச்சியாய்ப்‌ பெரிய துறவாண்டவரை 
இருக்கச்‌ செய்த இறையருள்‌ கலந்தார்‌. 
இதன்பின்‌ கோவிலூர்‌ வேதாந்த மரபின்‌ 


தொடர்ச்சியைப்‌ பெரிய துறவாண்டவர்‌ 
இரண்டாம்‌ பட்டமாக ஏற்றார்‌. 

முத்தி ராமலிங்க ஆண்டவர்‌ 
காலத்திலேயே தேவகோட்டை 


வினைதீர்த்தான்‌ செட்டியார்‌, முத்தாத்தாள்‌ 
ஆச்சியின்‌ இரண்டாம்‌ மகன்‌ சிதம்பரம்‌ 
மடத்தின்‌ வரவு செலவுகள்‌, மற்ற 
காரியங்களைக்‌ கவனித்து வந்தார்‌. அவர்‌ 
குட்டையா சுவாமிகளுக்குப்‌ பணி செய்ய 


10 


தை-பிப்ரவரி 2024 


சிறிது காலம்‌ மதுரை சென்று பின்பு 
திருப்பெருந்துறை என்றும்‌ ஆவுடையார்‌ 
கோயிலில்‌ பணிகளைச்‌ செய்துவந்தார்‌. 
இந்நிலையில்‌ அவர்‌ கோவிலூர்‌ 
ஆண்டவர்‌ அருகிருந்து அகன்றமையைப்‌ 
பொறுக்கமாட்டாமல்‌ பெரிய துறவாண்டவர்‌ 
அவரைக்‌ கோவிலூருக்குத்‌ திருப்பும்‌ 
முயற்சியை மேற்கொண்டார்‌. அவருக்குப்‌ 
பலரும்‌ குருவின்‌ பெருமை கருதி எழுதிய 
பாடல்கள்‌ பலவற்றைத்‌ தொகுத்து சீடாசாரம்‌ 
என்ற தொகுப்பு நூலாக்கி அதனை 
உரியவர்களிடம்‌ தந்து உரியவரிடம்‌ 
ஒப்படைக்க வைத்தார்‌. இதனைக்‌ 
கண்ட சிதம்பரம்‌ கண்களில்‌ கருணை 
வெள்ளம்‌ பெருகி மீளவும்‌ முத்திராமலிங்க 
ஆண்டவரின்‌ அடிநிழல்‌ பற்றினார்‌. 
இரண்டாம்‌ பட்டமான பெரிய 
துறவாண்டவர்‌, மற்றும்‌ சிதம்பரம்‌ 
ஆகியோர்‌ தம்‌ மேற்பார்வையில்‌ கோவிலும்‌, 
கோவிலூரும்‌, மடமும்‌ வளர்ந்தது. நித்ய 
அன்னதானமும்‌ மடத்தில்‌ நடைபெற்று 
வந்தது. இவர்‌ கைவல்ய நவநீதத்திற்கு பத 
சாரம்‌ என்ற உரை எழுதினார்‌. மேலும்‌ 
உலக நாத சுவாமிகளைக்‌ கொண்டு, 
சமி வன சேத்திர மான்மியம்‌, விவேக 
சூடாமணி, ஜீவந்‌ முக்தி விவேகம்‌, சூத 
சம்கிதை, முக்திக்‌ காண்டம்‌, சூத கீதை, 
ரிபு கீதை போன்றவற்றை வடமொழயில்‌ 
இருந்து தமிழ்ப்‌ படுத்தினார்‌. 

சீர்வளர்‌ சீர்‌ முத்திராமலிங்க ஞான தேசிகர்‌ 
பரிபூரணத்தில்‌ கலந்த, பதினேழாவது 
மாதம்‌ இரண்டாம்‌ பட்டமாகிய பெரிய 
துறவாண்டவர்‌ எனப்பட்ட சீர்‌ வளர்‌ சீர்‌ 
அருணாசல ஞான தேசிக சுவாமிகள்‌ 
பரிபூரணம்‌ அடைந்தார்‌. செளமிய வருஷம்‌, 
கடக மாசம்‌, சுக்கிலபட்சம்‌, சதுர்த்தி திதி, 
பூர நட்சத்திரம்‌, மிதுன லக்னம்‌ கூடிய 
நாளில்‌ பெரிய துறவாண்டவர்‌ பரப்பிரம்ம 
சமரச சுபாவமடைந்தார்‌. 


(வளரும்‌) 


திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


உடன்‌ ஆடியவர்கள்‌ 

விண்ணோர்‌ பரவத்‌ தேவர்‌ 
திசைவணங்கச்‌ சுழன்றாடும்‌ இறைவனின்‌ 
சுந்தரத்‌ திருநடம்‌ கண்டு தமை 
மறந்த நிலையில்‌ உடனிருப்போரும்‌ 
ஆடத்தொடங்குவதாகக்‌ கூறும்‌ பத்திமை 
ஆசிரியர்கள்‌, பேய்களும்‌ பூதங்களும்‌ 
இறைவனுடன்‌ ஆடும்‌ காட்சிகளை, “காடும்‌ 
சுடலையும்‌ கைக்கொண்டு எல்லிக்‌ கணப்‌ 
பேயோடு ஆடும்‌ பழையனூர்‌, கானடைந்த 
பேய்களோடு பூதம்‌ கலந்துடனே 
மானடைந்த நோக்கி காண மகிழ்தெரி 
ஆடல்‌” எனப்‌ பதிக அடிகளில்‌ அழகுறப்‌ 
படம்பிடித்துள்ளனர்‌. இப்பாடலடிகளைச்‌ 
சீர்‌ தவறாமல்‌ படித்து அனுபவித்தவர்களே 
போல்‌ தமிழ்நாட்டுச்‌ சிற்பிகள்‌ கோ 
யில்களின்‌ வலபிகளிலும்‌ தூண்களின்‌ 
கட்டு, தொங்கல்களிலும்‌ பூதங்களின்‌ 
சொக்கம்‌, நிருத்தம்‌, அவிநயக்கூத்து 
என அனைத்தும்‌ காட்டியுள்ளனர்‌. 
பத்திமைக்‌ கால ஆடல்வகைகளைக்‌ 
கற்பனை குழைத்துத்‌ தேவாரஆசிரியர்கள்‌ 
பதிகங்களில்‌ சேர்க்க, அந்தக்‌ கற்பனை 
சிறிதும்‌ கலைந்து விடாமல்‌ சோழச்சிற்பிகள்‌ 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ அதற்கு வடிவம்‌ 
அளித்தனர்‌. காலத்தின்‌ ஒரு துளி தன்னில்‌ 
இடம்பிடிக்க வரலாறுதான்‌ கலைஞர்களை 


எப்படியெல்லாம்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டுள்ளது ! 

உடன்கூட்டமாகவும்‌ ஆடல்மேடையில்‌ 
முன்னோட்டம்‌ நிகழ்த்துவனவாகவும்‌ 


இறைவனைச்‌ சூழத்‌ திரிதரும்‌ பூதங்களும்‌ 
பேய்களுமே ஆடும்போது இறைவன்‌ 


11 


இரா. கலைக்கோவன்‌, 
இயக்குநர்‌, 
டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ 
வரலாற்றாய்வு மையம்‌, 
திருச்சிராப்பள்ளி 


ஆடுவதை எப்போதும்‌ கண்டிருக்கும்‌ 
இறைவி அதில்‌ பங்கேற்காமல்‌ இருத்தல்‌ 
கூடுமா? இருவரும்‌ தனித்தனியாக 
நின்றும்‌, ஒருங்கிணைந்து ஈருடல்‌ கலந்த 
ஒரு வடிவாய்‌ அம்மையப்பர்‌ கோலத்திலும்‌ 
ஆடியுள்ளனர்‌. “மலையான்‌ மகளோடும்‌ . . . 
எரியாடும்‌, மான்விழியாள்‌ தேவி பாகமாகக்‌ 
கானத்திரவில்‌ எரி கொண்டாடும்‌ 
கடவுள்‌, பந்தண்‌ விரலாள்‌ பாகமாகப்‌ 
படுகாட்டெரியாடும்‌” எனும்‌ சம்பந்தரின்‌ 
பாடலடிகள்‌ இறைவனும்‌ இறைவியும்‌ 
இணைந்தாடிய காட்சிகளைக்‌ கண்முன்‌ 
நிறுத்தவல்லன. இறைவனின்‌ அணிகளில்‌ 
ஒன்றாகவும்‌ கைக்கொள்வனவற்றுள்‌ 
ஒன்றாகவும்‌ பதிகங்களிலும்‌ படிமங்களிலும்‌ 
தவறாமல்‌ வெளிப்படும்‌ பாம்பும்‌ இறைவன்‌ 
ஆடலில்‌ தனை மறந்து ஆடியுள்ளது. 


திருநெல்லை 


கருவிகள்‌, பாடல்‌, பாடுநர்‌ 


ஆடலுக்கு அடிப்படைத்‌ தேவை தாளம்‌. 
அந்தத்‌ தாளத்தையும்‌ ஓசைநயத்தையும்‌ 
தரப்‌ பயன்பட்ட தோல்‌, காற்று, நரம்பு, 
கஞ்சக்‌ கருவிகளின்‌ எண்ணிக்கையும்‌ 
வகைப்பாடும்‌ பத்திமைக்‌ காலத்தே பெருகி 
யிருந்தமையைத்‌ தேவாரப்‌ பாடல்கள்‌ 
தெள்ளிதின்‌ உணர்த்துகின்றன. துடி, 
பறை, முழவு, தண்ணுமை முதலிய சங்கத்‌ 
தோல்கருவிகளோடு, இருண்டகால 
அறிமுகங்களாக மொந்தை, தக்கை, 
கொடுகொட்டி, இடக்கை, கல்லவடம்‌, 
குடமுழவு, பிடவம்‌, படகம்‌, தகுணிச்சம்‌ 
எனப்‌ பல புதிய தோல்கருவிகள்‌ 
ஆடலுக்குத்‌ தாளம்‌ தந்தமையைப்‌ 
பதிகங்களால்‌ அறியமுடிகிறது. 

இத்தோல்கருவிகளுள்‌ சில ஆடலின்‌ 
வன்மைக்கும்‌ மென்மைக்கும்‌ ஏற்ப 
இசை தந்த அருமையை, “மந்த முழவம்‌ 
இயம்ப, மந்த முழவம்‌ மழலை ததும்ப, 
விண்கொள்‌ முழவதிர, துடிகளோடு 
முழவம்‌ விம்மவே, கொட்டும்‌ பறைசீரால்‌ 
நட்டம்‌ பயின்றாடும்‌' எனும்‌ பதிக அடிகள்‌ 
நன்குணர்த்தும்‌. கட்டுவடம்‌ எட்டும்‌ உறு 
வட்டமுழவம்‌ நந்தியாலும்‌ வாணனாலும்‌ 
இசைக்கப்பட்டதாகக்‌ கூறும்‌ சம்பந்தர்‌, 
மொந்தை, தக்கை, பறை இயக்கப்படும்‌ 
இடங்களில்‌ “கொட்ட” என்ற சொல்லைப்‌ 


பயன்படுத்தியுள்ளார்‌. தக்கையை 
இறைவன்‌ பொக்கணப்‌ பையில்‌ 
கொண்டு சென்றதாகக்‌ குறிப்பவர்‌ 
இந்தத்‌ தக்கையையும்‌ மொந்தையையும்‌ 


இறைவனே இயக்கியதாகச்‌ சொல்வதோடு, 


தை-பிப்ரவரி 2024 


தோல்‌, நரம்புக்கருவி 
இசையுடன்‌ ஊர்த்வ தாண்டவம்‌, 
ஆடல்‌ காண்பவராய்‌ 
உமையன்னை - காஞ்சிபுரம்‌ 


கயிலாசநாதர்‌ கோயில்‌. 


சிற்பங்களில்‌ இடம்பெற்றவை குடமுழவும்‌ 
உடுக்கை எனும்‌ புதுப்பெயரேற்ற துடியும்‌ 
மட்டுமே.. உடுக்கை மானுட ஆடல்களில்‌ 
தலைமைத்‌ தோல்கருவியாக இடம்வகிக்க, 
குடமுழவச்‌ சதிவழியே கூத்தாட வல்ல 
குழகன்‌ எனும்‌ அப்பர்‌ போற்றலுக்கேற்ப 
இறையாடல்‌ காட்சிகளிலேயே குடமுழவு 
காட்டப்பட்டுள்ளது. ஊரக ஆடல்களில்‌ 
இடக்கையும்‌ கொள்ளப்பட்டது. கல்லவடம்‌, 
கொடுகொட்டி இவற்றின்‌ அமைப்பு தெரியாத 
நிலையில்‌ சிற்பங்களில்‌ கண்டறிதல்‌ 
கூடுவதாக இல்லை. அரங்கேற்றுக்‌ காதை 
உரையில்‌ தம்‌ காலத்து வழக்கிலிருந்த 


பறை வாரால்‌ கட்டப்பட்டிருந்ததையும்‌ தோலிசைக்‌ கருவிகளாக 31ஐக்‌ குறிக்கும்‌ 
காட்டுகிறார்‌. ர்‌, . த 
அடியார்க்குநல்லாரும்‌ இவற்றைச்‌ 

பத்திமைக்‌ காலத்‌ சுட்டாமையால்‌ இவ்விரண்டும்‌ பத்திமைக்‌ 
தோலிசைக்கருவிகளுள்‌ தொடர்ந்து காலத்தே வழக்கிலிருந்து காலப்போக்கில்‌ 
12 திருநெல்லை 


வழக்கிறந்ததாகக்‌ கொள்ளலாம்‌. இவற்றுள்‌ 
கல்லவடம்‌ சற்று நீடித்து இயங்கியமை 
கல்லாடத்தால்‌ அறியப்படும்‌. 

காற்றுக்‌ கருவியான குழல்‌ பல 
அளவினதாய்‌ இருந்தமையால்‌ போலும்‌ 
பத்திமை ஆசிரியர்கள்‌ அதைச்‌ சிறுகுழல்‌, 
குழல்‌, நீள்குழல்‌ என வேறுபடுத்திக்‌ 
காட்டுகின்றனர்‌. இந்த வேறுபாட்டைச்‌ 
சோழச்‌ சிற்பங்கள்‌ நன்கு பதிவு 
செய்துள்ளன. உருவை மீறிய மிக நீண்ட 
குழல்களை வாசிக்கும்‌ பூதங்களைச்‌ 
சார்ங்கபாணி கோபுரத்திலும்நீள்குழல்களை 
நயம்பட வாசிக்கும்‌ நங்கைகளைப்‌ 
பொன்செய்‌, சீனிவாசநல்லூர்‌, 
புள்ளமங்கை, திருநாமநல்லூர்க்‌ கோ 
யில்களிலும்‌ காணமுடிகிறது. “துளை 
பயிலும்‌ குழல்‌” என்ற தொடரால்‌ குழல்‌ 
இயங்கும்‌ முறை காட்டி, “பறையும்‌ அதிர்‌ 
குழலும்‌” என்ற இணைவால்‌ பறையின்‌ 
ஒலிக்கேற்பக்‌ குழலும்‌ அதிர்ந்து 
இசைத்ததைப்‌ புலப்படுத்தும்‌ சம்பந்தரின்‌ 
பதிகங்கள்‌ இசைக்களஞ்சியங்களாகவே 
விளங்குகின்றன. 

பத்திமை ஆசிரியர்கள்‌ யாழ்‌ பற்றிப்‌ பல 
இடங்களில்‌ பேசினாலும்‌ அதன்‌ இயக்கமும்‌ 
ஒலியும்‌ சுட்டுவது சில இடங்களிலேயே. 
“முரல்‌ எனும்‌ மூவெழுத்துச்‌ சொல்லே 
யாழின்‌ இயக்கத்தைக்‌ குறிக்க சம்பந்தரால்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. முல்லை, பாலை 
யாழ்களைச்‌ சுட்டும்‌ சம்பந்தர்‌ இறைவனே 
யாழிசைத்ததாகக்‌ கூறி, அவர்‌ வாசித்தது 


பேரியாழ்‌ என்பதால்‌ இறைவனை மாயாழீ நாகேசுவரர்‌ 


என்றும்‌ சிறப்பித்துள்ளார்‌. சங்க காலத்தில்‌ 
அறியப்படாத வீணை, பத்திமைக்‌ காலத்தே 
முதன்மையான நரம்புக்கருவியாக வலம்‌ 
வந்தது. இறைவனின்‌ விருப்பத்திற்குரிய 
இசைக்கருவியாகத்‌ திருமுறை 
ஆசிரியர்களால்‌ குறிக்கப்படும்‌ இவ்வீணை 


13 


தை-பிப்ரவரி 2024 


தோல்‌, நரம்புக்கருவி 
இசையுடன்‌ ஊர்த்வஜாநு 
கரணம்‌ ர திருப்பட்டூர்க்‌ 
கயிலாசநாதர்கோயில்‌. 


காலந்தோறும்‌ பெற்ற தோற்ற மாற்றங்கள்‌ 


பல்லவ, சோழச்‌ சிற்பங்களில்‌ மிகச்‌ 
சிறக்கப்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. 
வீணாதரர்‌ என்றே சிவபெருமான்‌ 


அழைக்கப்பட்டுத்‌ தனிக்கோலம்‌ பூணும்‌ 
அளவு வீணை இசை, ஆடல்‌ உலகின்‌ 
உச்சத்தைத்‌ தொட்டது. அமர்வுநிலையில்‌ 
இதயத்தை இளக்கும்‌ புன்னகையோடு 
காட்சிதரும்‌ முற்சோழர்‌ வீணாதரர்‌ குடந்தை 
விமானத்தின்‌ தெற்குச்‌ 
சாலையை அலங்கரிக்க, நின்றகோலத்தில்‌ 
வீணையேந்திய வித்தகராய்‌ இறைவன்‌ 
முற்சோழர்‌ கைவண்ணத்தில்‌ விளங்கும்‌ 
அழகைத்‌ தவத்துறை சப்தரிஷீசுவரர்‌ 
விமானத்‌ தெற்குக்கோட்டம்‌ பெற்றுள்ளது. 
ஆனால்‌, தமிழ்நாட்டின்‌ எந்த ஒரு திருக்கோ 


திருநெல்லை 


யிலிலும்‌ யாழிசைக்கும்‌ சிவபெருமானைக்‌ 


காணக்கூடவில்லை. கோயில்கள்‌ 
பெருகிய பல்லவ, சோழர்‌ காலத்தில்‌ யாழ்‌ 
வழக்கிழந்தது போலும்‌. 


“பாடலோடு ஆடல்‌ பாணி பயின்ற 
பொய்யர்‌, படிகொள்‌ பாணி பாடல்‌ 
பயின்றாடும்‌” எனும்‌ பதிக அடிகள்‌ 


இறைவன்‌ தாளத்தில்‌ தேர்ந்தவர்‌ என்பது 
காட்டும்‌. “பல்லியல்‌ பாணி பாரிடம்‌ ஏத்த” 
என்பதால்‌ இறைவனைச்‌  சூழவரும்‌ 
பூதங்களும்‌ தாளத்தில்‌ வல்லவை 
என்பது வெளிப்படை. திருமுறைகளில்‌ 
குறிக்கப்படும்‌ இசைக்கருவிகளை 
எல்லாம்‌ இயக்கி இன்னொலி எழுப்பும்‌ 
கலைஞர்கள்‌ இப்பூதங்களே என்பதால்‌ 
அவை தூளத்தேர்ச்சி கொண்டிருத்தல்‌ 
இயல்பானதே. பூதங்கள்‌ குழல்‌ 
இசைத்ததாகப்‌ புகலூர்ப்‌ பதிகத்திலும்‌ 
கல்லவடம்‌ என்னும்‌ பறையை 
முழக்கி ஆடியதாகச்‌ சீர்காழிப்‌ 
பதிகத்திலும்‌ பறையும்‌ சிறுகுழலும்‌ 
யாழும்‌ பயிற்றியதாக ஆலங்காட்டுப்‌ 
பதிகத்திலும்‌ கொடுகொட்டியும்‌ 
குடமுழவும்‌ வாசித்ததாகத்‌ திருவெங்குரு 
பதிகத்திலும்‌ குறிக்கும்‌ சம்பந்தர்‌, காடமர்‌ 
பேய்கள்‌ குழலிசைத்தும்‌ முழவிசைத்தும்‌ 
பாடியதாகவும்‌ அதை இறைவன்‌ விரும்பி 
மகிழ்ந்ததாகவும்‌ சொல்கிறார்‌. நான்கு 
வகைக்‌ கருவிகளும்‌ இணைந்து 
இசைத்தமை சேர்ந்திசையாக வெளிப்பட, 
கருவிகளின்‌ கூட்டுக்காட்சி பத்திமை 
ஆசிரியர்களைக்‌ கருவித்‌ திரள்‌ எனும்‌ 
தொடரைப்‌ பயன்படுத்தச்செய்துள்ளது. 

இறையாடலுக்குப்‌ பாடல்கள்‌ இருந்ததாகப்‌ 
பத்திமை ஆசிரியர்கள்‌ சுட்டுவதாலேயே 
அந்தப்‌ பாடல்களுக்கான பொருளை 
அவிநயித்துக்‌ காட்டிய காட்சிகளும்‌ 
இருந்திருக்கும்‌ என்பதை ஊகிக்கலாம்‌. 


14 


தை-பிப்ரவரி 2024 


இறையாடலுக்குப்‌ பாடியவர்கள்‌ வரிசையில்‌ 
பூதங்களே முன்னணியில்‌ நின்றமையை, 
பூதம்‌ பாடப்‌ புறங்காட்டிடை ஆடி, 
பூதஇனப்படை நின்று இசை பாடவும்‌ 
ஆடுவர்‌, உரமன்னுயர்‌ கோட்டு உலறுகூகை 
அலறு மயானத்தில்‌ இரவில்‌ பூதம்பாட ஆடி” 
எனும்‌ பதிகஅடிகள்‌ நிறுவும்‌. இப்பூதங்கள்‌ 
இறைவன்‌ ஆடும்போது பாடியதோடு அவர்‌ 
உலாப்போந்த நிலையிலும்‌ உடன்‌ பாடிச்‌ 
சென்றனவாம்‌. “பக்கம்‌ பல்பூதம்‌ பாடிட 
வருவார்‌, பூதம்‌ பாடவே தம்‌ காதலியும்‌ 
தாமும்‌ உடனாய்த்‌ தனியோர்‌ விடையேறி” 
எனும்‌ சம்பந்தரின்‌ சுட்டல்கள்‌, பாடல்கள்‌ 
மணக்க நிகழ்ந்த இறைஉலா காட்டும்‌. 


பாச்சிலாச்சிராமத்துப்‌ பதிகத்தில்‌ 
“மோந்தை முழாக்‌ குழல்‌ தாளமோர்‌ வீணை 
முதிரவோர்‌ வாய்மூரிப்‌ பாடி ஆந்தை 


விழிச்‌ சிறுபூதத்தர்‌” என இந்தப்‌ பூதங்கள்‌ 
பாடிய பாடலின்‌ வகையும்‌ சம்பந்தரால்‌ 
அடையாளப்‌ படுத்தப்பட்டுள்ளது. 
பூதங்கள்‌ பாடும்‌ காட்சியைத்‌ 
திருமுறைகள்‌ வழிக்‌ கண்டுணர்ந்த 
சோழச்‌ சிற்பிகள்‌ தாங்கள்‌ வடித்த 
சிற்பங்களிலும்‌ செப்புத்திருமேனிகளிலும்‌ 
அதைப்‌  பதிவுசெய்தனர்‌. தஞ்சாவூர்‌ 
இராஜராஜீசுவரம்‌, புள்ளமங்கை 
ஆலந்துறையார்‌, கீழையூர்‌ அவனிகந்தர்ப்ப 
ஈசுவர கிருகத்துத்‌ தென்வாயில்‌ ஸ்ரீகோயில்‌ 
முதலியவற்றின்‌ பூதவலபிகளில்‌ இத்தகு 
பாடுநர்களைப்‌ பார்க்கமுடியும்‌. சில 
ஆடவல்லான்‌ செப்புத்திருமேனிகளிலும்‌ 


பாடுவன போல்‌ இப்பூதங்கள்‌ 
வார்க்கப்பட்டுள்ளன. 

பூதங்களைப்‌ போலவே பேய்களும்‌ 
இறையாடலுக்குப்‌ பாடியதை “பேயா 


யின பாடப்‌ பெருநடமாடிய இறைவன்‌” 
என்கிறது பதிகம்‌. வண்டினங்கள்‌ வந்து 
பாடிய நந்திசைக்கும்‌ பறண்டை, கின்னரம்‌, 


திருநெல்லை 


கூளிகளின்‌ பாடலுக்கும்‌ விருப்போடு 
ஆடிய பெருமான்‌, முகை வளர்‌ கோதை 
மார்பர்‌ முனிபாடவும்‌ ஆடியுள்ளார்‌. தன்னில்‌ 
ஒன்றிய உமாதேவியின்‌ பாடலுக்கும்‌ 
இறைவன்‌ ஆடியதை, “பூதம்‌ புடைசூழப்‌ 
புலித்தோல்‌ உடையாகக்‌ கீதம்‌ உமைபாடக்‌ 
கெடில வடபக்கம்‌ வேதமுதல்வன்‌ 
நின்றாடும்‌” எனக்‌ கொண்டாடுகிறது 
தேவாரப்‌ பாடலொன்று. பிறர்பாட ஆடுமாறு 
போலவே, தாமே பாடி ஆடுவதும்‌ ஆடலர்‌ 
இயல்புதான்‌. 

அந்த மரபு மாறாமல்‌ இறைவனே 
பாடி, ஆடியதையும்‌ திருமுறைகள்‌ 
பதிவுசெய்துள்ளன. இறைவன்‌ பல்லிசைப்‌ 
பாடலினன்‌ எனப்‌ போற்றும்‌ தேவார 
ஆசிரியர்கள்‌, அவரைப்‌ பண்டிசைப்‌ 
பாடலினராகவும்‌ காட்டுகின்றனர்‌. அவர்‌ 
வேத மொடு ஏழிசை பாடியதையும்‌ 
நானாவிதம்‌ பாடி நகுவெண்‌ தலையேந்திப்‌ 
பிச்சையேற்கச்‌ சென்றதையும்‌ 
வண்ணங்கள்‌ பாடி மகிழ்ந்ததையும்‌ 
சுருதியோடு பாடியதையும்‌ எடுத்துரைக்கும்‌ 
பதிகஅடிகள்‌, அவர்‌ பாடிய பண்களாகச்‌ 
செவ்வழி, கொல்லி, காமரம்‌, பஞ்‌ 
சமம்‌, பஞ்சுரம்‌ முதலியவற்றைக்‌ 
குறிப்பதுடன்‌, அவர்‌ சாமம்‌ பாடியதையும்‌ 
பதிவுசெய்துள்ளன. இறைவனே 
பண்ணாகவும்‌ பண்ணின்‌ திறமாகவும்‌ 
இருப்பதைக்‌ கூறும்‌ அப்பர்‌, “கந்திருவம்‌ 
பாட்டிசையில்‌ காட்டுகின்ற பண்ணவன்‌ 
காண்‌ பண்ணவற்றின்‌ திறலானான்‌ 
காண்‌” எனும்‌ பாடல்‌ வழி, அவர்‌ காலத்தே 
இருந்த இசைநூலின்‌ பெயரொன்றையும்‌ 
தருவதோடு, அது இறைவன்‌ இயற்றியது 
என்பது போல்‌ குறிப்பும்‌ காட்டுகிறார்‌. 


(தொடரும்‌) 


15 


தை-பிப்ரவரி 2024 


அற்றுநின்‌ றாருண்ணும்‌ ஊணே அறனென்னுங்‌ 
கற்றன போதங்‌ கமழ்பவர்‌ மானிடர்‌ 


உற்றுநின்‌ றாங்கொரு கூவற்‌ குளத்தினிற் 
பற்றிவந்‌ துண்ணும்‌ பயன்‌ அறி யாரே. 


பொழிப்புரை: பொருள்‌ இல்லாத வறியவர்‌, பொருள்‌ 
உடையவர்‌ கொடுக்க உண்ணும்‌ அதுவே பொருள்‌ 
உடையவர்க்கு அறமாகி நிலை பெறும்‌ என்பதை 
நூல்களால்‌ அறிந்த அறிவு செயலில்‌ மணக்கப்‌ 
பெறுபவரே மக்களாக மதிக்கப்‌ பெறுவர்‌. ஆயினும்‌ 
அவ்வறிவைப்‌ பெற்றும்‌, சிலர்‌, நீர்வேட்கையுடையார்‌ 
பலரும்‌, (பெரிய நீர்‌ நிலையாகிய கடலை நோக்கிச்‌ 
செல்லாது) ஊருணியாகிய சிறிய கிணறு 
குளங்களைத்‌ தேடிச்‌ சென்று உண்ணும்‌ செயலின்‌ 
தன்மையை அறிதல்‌ இல்லை. 


தழுக்கிய நாளில்‌ தருமமுஞ்‌ செய்யீர்‌ 
விழித்திருந்‌ தென்செய்வீர்‌? வெம்மை பரந்து 


இழுக்கவன்‌ றென்செய்வீர்‌? ஏழைநெஞ்‌ சீரே. 


பொழிப்புரை: அறியாமை வழிப்பட்ட மனத்தை 
உடையவரே ! நீவிர்‌, செல்வத்துப்‌ பயன்‌ ஈதலே என 
அறியும்‌ அறிவை மறைத்து நிற்கின்ற அறியாமையை 
நல்லோர்‌ இணக்கம்‌ முதலியவற்றால்‌ போக்கி அறிவை 
நிறைத்துக்கொள்ள மாட்டீர்‌; அதனால்‌, செல்வக்‌ 
காலத்தில்‌ தருக்கிநின்று அறத்தைச்‌ செய்கிலீர்‌; நும்‌ 
செல்வத்தைக்‌ குறிக்கொண்டு காத்து என்ன பயன்‌ 
அடையப்போகின்றீர்‌? இறுதிக்‌ காலத்தில்‌ கூற்றுவன்‌ 
வந்து கோபம்‌ மிகுந்து கண்ணில்‌ தீப்பொறி பரக்க 
நும்மைக்‌ கட்டி இழுக்கும்பொழுது என்ன செய்ய 
வல்லீர்‌? 


hhh 


தன்னை அறியாது தாம்நலர்‌ என்னாதிங்‌ 
கின்மை யறியா திளையரென்‌ றோராது 
வன்மையில்‌ வந்திடும்‌ கூற்றம்‌ வருமுன்னம்‌ 
தன்மமும்‌ நல்ல தவஞ்செய்யும்‌ நீரே. 


பொழிப்புரை: கூற்றுவன்‌, தன்னைப்‌ பிறர்‌ 
காணாதபடியும்‌, தன்னால்‌ பற்றப்படுவர்‌ நற்பண்பினை 
உடையர்‌ என்றோ, தம்மை யன்றித்‌ தம்‌ சுற்றத்தார்க்குக்‌ 
களைகணாவாரை இலர்‌ என்றோ முதியார்‌ என்றோ, 
இளையர்‌ என்றோ எண்ணாமலும்‌, பிறரால்‌ 
தடுத்தற்கரிய ஆற்றலோடு வருவன்‌. அவ்வாறு 
வருமுன்னே நீவிர்‌ அறத்தையும்‌, தவத்தையும்‌ செய்து 
கொள்ளுங்கள்‌. 


திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


பாறைகளின்‌ இடையே சஞ்சீவிச்‌ செடி 
வாடித்‌ துவண்டிருப்பது போல இருந்தாள்‌ 
சீதாப்பிராட்டி. தூக்கம்‌ என்ற ஒன்றைக்‌ 
கண்கள்‌ மறந்து பலமாதங்கள்‌ ஆயின. 
“விழுதல்‌, விம்முதல்‌, மெய்யுற வெதும்பல்‌ 
எழுதல்‌, ஏங்குதல்‌, இரங்குதல்‌, இராமனை 
எண்ணித்‌ தொழுதல்‌, சோருதல்‌, துளங்குதல்‌, 
அழுதல்‌” என்று ஒவ்வொரு நாளும்‌ 
வேதனையால்‌ கழிந்தன. கண்ணீரால்‌ 
நனைந்த ஆடை, உடலின்‌ வெப்பத்தால்‌ 
காய்ந்தது. பிராட்டி மன்மதன்‌ செய்த 
அழகிய ஓவியம்‌ புகைபடிந்ததது போல 
இருந்தாள்‌. சுருதிநாயகன்‌ “வரும்வரும்‌” 
என அனைத்துத்‌ திசைகளையும்‌ 
பார்த்தவாறு இருந்தவளைக்‌ கொல்லாது 
கொன்ற நினைவுகள்‌ பல. 

இளையபெருமாளை நான்‌ ஏசியது 
அறிந்து, “அறிவிலி இவள்‌ எப்படியோ 
போகட்டும்‌” என இராமன்‌ துறந்தாரோ? 
நான்‌ இராவணனால்‌ கவர்ந்து 
செல்லப்பட்டதைப்‌ பார்த்த ஒரே கழுகரசன்‌ 
சடாயுவும்‌ இறந்தாரே! எனவே என்னிலை 


அவருக்குத்‌ தெரியாதோ? இராமனுக்கு 
உணவுக்காகக்‌ கீரை, பழங்கள்‌ யார்‌ 
தருவார்‌? விருந்தினர்‌ (முனிவர்கள்‌) 


வந்தால்‌ என்ன செய்வார்‌? என்று கவலை 
வாட்ட ஆரம்பித்ததே! அரசாட்சி உனக்கு 
என்ற போது இருந்த பொலிவைவிட, “நீ 
கானகம்‌ செல்‌. தம்பிக்கே அரசு என்ற 
போது மும்மடங்கு பொலிந்த அந்த 
இராமனின்‌ அழகை நான்‌ காண்பேனா! 
என அழுதாள்‌. ஏழைவேடனை நீ என்‌ தம்பி 
சீதை உன்‌ அண்ணி என உறவுகொண்ட 


16 


முனைவர்‌ சரசுவதி ராமநாதன்‌, 
பள்ளத்தூர்‌ 


எளிமையை எண்ணிக்‌ கண்கலங்கினாள்‌. 
சயந்தன்‌ காகவடிவில்‌ வந்து என்னைப்‌ 
புண்படுத்திய போது ஒரு புல்லையே 
ஆயுதமாக்கினாரே என்ன வீரம்‌ என்று 
புலம்பி அழுதாள்‌. 

வந்தான்‌ தசமுகன்‌ 

காமத்தீ வாட்ட, உறக்கம்‌ கொள்ளாத 
இராவணன்‌, சீதை இருக்கும்‌ 
அசோகவனத்திற்கு வந்தான்‌. ஊர்வசி 
அவனது உடைவாளை எடுத்து வந்தாள்‌. 
மேனகை வெற்றிலை பாக்குத்‌ தாம்பாளம்‌ 
ஏந்திவந்தாள்‌. அவனது காலணிகளைத்‌ 


திலோத்தமை சுமந்து வந்தாள்‌. 
தேவலோகத்து நடனமாதர்‌ கதியை 
எண்ணிப்‌ பாருங்கள்‌. இராவணனின்‌ 
தவம்‌ அது!. 


அணிகலன்கள்‌ இரவில்‌ கூடப்‌ பகல்‌ 


திருநெல்லை 


போல ஒளி வீச பலவகை இசை முழங்க 
சீதை இருந்த இடம்‌ நோக்கி வந்தான்‌ 
தசகண்டன்‌ !: அனுமன்‌ இருவரையும்‌ 
மேலிருந்து பார்த்து மனம்‌ ஊசலாடினான்‌. 


“கூசி ஆவி குலைவுறு வாளையும்‌ 
ஆசை யாலுயிர்‌ ஆசழி வானையும்‌ 
காசில்‌ கண்ணினை சான்றெனக்‌ கண்டனன்‌ 


ஊசலாடி உளையும்‌ உளத்தினான்‌. 


ஏன்‌ அனுமன்‌ மனம்‌ ஊசலாடியது? கற்பு 
வெல்லுமா? காமம்‌ வெல்லுமா? பெண்மை 
வெற்றி பெறுமா? முரட்டு ஆண்மை 
வெற்றி பெறுமா? சீதையின்‌ தவமா! 
தசமுகனின்‌ வரங்களை எது வெல்லும்‌? 
எனத்‌ தவிக்கிறான்‌ அனுமன்‌.“வாழி 
சானகி! வாழி இராகவன்‌! வாழி 
நான்மறை ! வாழியர்‌ அந்தணர்‌” (பா. 484) 
என அனுமன்‌ மனதிற்குள்‌ வாழ்த்தினான்‌. 
தசமுகனின்‌ வார்த்தைகள்‌ 

ஒவ்வொரு நாளும்‌ கழிந்து கொண்டே 
போகின்றன. நான்‌ இறந்த பின்தான்‌ 


தை-பிப்ரவரி 2024 
செல்வத்தைப்‌ புறக்கணித்து 
விட்டு அற்ப மனிதனோடு 
_ வாழ நினைக்கிறாயே ! உனக்கு 
3 உடலில்‌ இடையில்லாமல்‌ 
3 படைத்த பிரமன்‌ உள்ளத்தில்‌ 
அருள்‌ இல்லாமல்‌ படைத்து 
விட்டானா? உன்‌ மனம்‌ சிறிது 
கோணினாலும்‌, என்‌ உயிர்‌ 
3 நீங்கிவிடும்‌. இலட்சுமணா! 
சீதா என இராமன்‌ உயிர்‌ 
விடும்போது குரல்‌ தந்தானே ! 
அவன்‌ உயிரோடிருப்பதாய்‌ 
நினைக்கிறாயா? “மூவுலகும்‌ ஆளும்‌ 
என்னை அடிமையாகக்‌ கொள்க” எனத்‌ 
தலை பத்தும்‌ சீதைக்கு நேரே தரையில்‌ 
படிய விழுந்தான்‌. யார்‌? “பழிபார்க்கலான்‌ ” 
என்றார்‌ கம்பர்‌. 


சீதையின்‌ வீரவுரை 


நாராசம்‌ காதில்‌ பாய்ந்ததன்ன 
தசமுகனின்‌ சொற்களைக்‌ கேட்ட 
சீதாதேவி. கடுமையாகப்‌ பேசலுற்றாள்‌. 


“துரும்பு போன்றவனே !” என்றாள்‌. வால்மீகி 
தனது ராமாயணத்தில்‌ துரும்பைக்‌ கிள்ளிப்‌ 
போட்டு அதைப்‌ பார்த்துப்‌ பேசினாள்‌ 
என்றார்‌. 

1.காமுகனைக்‌ கற்புடைமங்கை நேரில்‌ 
பார்க்கக்‌ கூடாது எனத்‌ துரும்பைப்‌ 
பார்த்தாள்‌. 

2.நீ பேசிய உன்‌ வீரம்‌, பராக்கிரமம்‌ 
எல்லாம்‌ என்‌ இராமயாணத்தின்‌ முன்‌ 
துரும்புக்குச்‌ சமம்‌. 

3. சூறைக்காற்றில்‌ துரும்பு போல்‌ நீயும்‌, 
உன்‌ படைகளும்‌ பறந்து போவீர்களடா? 


4.இந்த வைக்கோல்‌ துரும்பைத்‌ தின்னும்‌ 


என்னைக்‌ கூடுவாயா? ஈசற்கு ஆயினும்‌ மாட்டுக்கும்‌ உனக்கும்‌ வித்தியாசம்‌ 

வாசியழியாத நான்‌, மன்மதனால்‌ இல்லையே. 

துன்புறுவது கண்டிலையோ? என்‌ 5. வைக்கோல்‌ துரும்பால்‌ ஆன பாடையில்‌ 
17 திருநெல்லை 


விரைவில்‌ நீ போவாயடா. 

6. அன்று பிரகலாதனுக்காகத்‌ 
தூணிலிருந்து வந்த என்‌ பரமாத்மா 
இராமன்‌ துரும்பிலிருந்தும்‌ வருவார்‌. 
என்பன போன்ற எத்தனையோ 
உட்பொருள்கள்‌ இத்துரும்பில்‌ சீதாபிராட்டி 
அமைத்திருக்கலாம்‌. 

“மேருவைப்‌ பிளக்க வேண்டுமா? 
விண்ணைக்‌ கிழித்து அப்புறம்‌ செல்ல 
வேண்டுமா. பதினான்கு உலகங்களையும்‌ 
அழிக்க வேண்டுமா.” இராம பாணம்‌ 
செய்து விடுமே! “இராமனது அம்புக்கு 
அஞ்சி வஞ்சனை மானை ஏவி. நீயும்‌ கபட 
சன்னியாசியாகி வந்தல்லவா என்னைக்‌ 
கவர்ந்தாய்‌. “ஒரு பறவை சடாயுவால்‌ 
தாக்கப்பட்டவன்‌ நீயா என்‌ ஸ்ரீராமனை 
எதிர்த்துவெல்வாய்‌ ! “அந்தச்‌ சடாயுவைக்‌ 
கூட சிவபெருமான்‌ தந்த சந்திரகாச 
வாளால்‌ வெட்டினாய்‌. இல்லை எனில்‌ நீ 
இறந்திருப்பாய்‌. விளக்கின்‌ முன்‌ இருள்‌ 
நிற்காது. இராமனது ஆற்றலின்‌ முன்‌ உன்‌ 
வரபலம்‌ நிலைக்காது.“அவன்‌ இருந்த 
கயிலை வெற்பெடுத்தவன்‌ என வீரம்‌ 
பேசும்‌ நீ, என்‌ இலக்குவனின்‌ முன்‌ ஏன்‌ 
வரவில்லை? பெண்ணாகிய என்‌ முன்‌ தலை 
தாழ்ந்து வணங்குகிறாயே”.“நீ மறைந்து 
வாழுமிடம்‌ இது என என்‌ தலைவன்‌ 
இராமன்‌ அறிந்து இங்கு வந்துவிட்டால்‌, 
இலங்கை அதனைச்‌ சூழ்ந்துள்ள கடல்‌ 


யாவும்‌ அழியும்‌. இராமனது சினத்தீ 
உலகங்களையே அழிக்கும்‌”. “இராம 
இலக்குவரை எளிய மானிடர்‌ என்று 


எண்ணாதே. கார்த்த வீரியார்ச்சுனனின்‌ 
வலியை ஒடுக்கிய பரசுராமனின்‌ ஆற்றலை 
ஒடுக்கிய இராமன்‌ யார்‌ என்பது விரைவில்‌ 
நீ அறிவாய்‌”. “இருவரா என்னை 
வெல்வர்‌” என இறுமாந்து பேசுகிறாயே! 
உலகையெல்லாம்‌ ஒடுக்கும்‌ நாராயணன்‌ 


18 


தை-பிப்ரவரி 2024 


ஒருவன்‌ தானே !. “பிறன்‌ மனைவியைச்சேர 
நினைப்பவன்‌ உலகில்‌ இனிது 
வாழமுடியாதடா”.“நீ செய்ததவப்‌ பயனால்‌ 
இத்தனை செல்வமும்‌ செல்வாக்கும்‌ 
கொண்டு வாழ்ந்து வருகிறாய்‌. அறம்‌ 
தவறும்‌ நீ அனைத்தையும்‌ இழப்பாய்‌!. என்‌ 
மீது வைத்த ஆசையைத்‌ தருமத்தின்‌ மீது 
வையடா !'. 

“தண்டக வனத்தில்‌ முனிவர்கள்‌ முறை 
யிட்ட போது கொலைத்‌ தொழில்‌ அரக்கர்தம்‌ 
கொடுமை தீர்ப்பேன்‌” என வாக்கு தந்தார்‌ 
இராமபிரான்‌. பாம்பு கூட மந்திரத்திற்குக்‌ 
கட்டுப்படுமே! உனக்கு தக்கது இது, 
தகாதது இது என இடித்துச்‌ சொல்லும்‌ 
அமைச்சர்‌ யாரும்‌ உன்‌ அவையில்‌ 
இல்லையா? “அப்படியானால்‌ உன்‌ முடிவு 
இராமன்‌ கையால்‌ என்பது உறுதி” எனப்‌ 
பலவாறு திட்டித்‌ தீர்த்தாள்‌. 
தசமுகனின்‌ இருபது கண்களும்‌ தீப்பொறி 
சிந்தின. சீதை மீது கோபத்தால்‌ பாய்ந்து 
கொல்லப்‌ போவான்‌ போல இராவணன்‌ 


எழுந்து வந்தான்‌. காமம்‌, சினத்தைத்‌ 
தணித்தது. 
அனுமனே பதைபதைத்தவாறு, 


“இவனைக்‌ கொன்று விடலாமா!” என 
எண்ணினான்‌.“ உன்னைக்கொன்றால்‌, 
என்‌ உயிரும்‌ நீங்கி விடுமே! என இரங்கிப்‌ 
பேசினான்‌. (சினம்‌ இறங்கிப்‌ பேசினான்‌ 1) 
இராவணன்‌. “உன்னை எனக்குத்‌ தந்த இராம 
இலக்குவரையும்‌ கொல்ல மனமில்லையே' 
எனப்‌ புலம்பலானான்‌.'அரக்கிகளே ! எந்த 
உபாயத்தாலாவது இவளை எனக்கு 
இணங்கச்‌ செய்க” எனப்‌ புறப்பட்டுப்‌ 
போனான்‌ தசமுகன்‌. அதட்டிய அரக்கியரை 
அனுமன்‌ மந்திரத்தால்‌ உறங்க வைத்தான்‌. 


(தொடரும்‌) 


திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


நம்‌ 


ய்‌ ்‌ 
தீர்சிரபரம்‌ i சுந்தரம்‌ பிள்ள எழுதிய 


ரகாய்றூர்‌ பராளாம்‌ 


மகா வித்துவான்‌ என்றும்‌, இரண்டாம்‌ 


கம்பர்‌ என்றும்‌ 


அழைக்கப்படுகின்ற 
திருவாவடுதுறை ஆதீனப்‌ புலவர்‌ 
திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்களால்‌ 
எழுதப்பட்டது கோயிலூர்ப்‌ புராணம்‌. 


இவர்‌  இருபத்தியிரண்டு தல 
புராணங்களை இயற்றிய கவி வேந்தர்‌. 
இவர்‌ கோவிலூர்‌ மடாலயத்திற்கு 


வருகை தந்து, தங்கியிருந்து படைத்தது 
இப்புராணம்‌. இப்புராணத்தை இயற்றச்‌ 
செய்தவர்‌ நம்‌ திருமடத்தின்‌ மூன்றாம்‌ 


19 


- நூல்‌ சிறிழநம்‌ 


- கு. அன்பு மெய்யப்பன்‌, 
உதவிப்‌ பேராசிரியர்‌, 

ராமசாமி தமிழ்க்‌ கல்லூரி, 
காரைக்குடி - 3. 

மடாதிபதி சீர்‌ வளர்‌ 


ஞானதேசிகர்‌ என்ற 
சுவாமிகள்‌ ஆவார்‌. 


சீர்‌ சிதம்பர 
கருணாநிதி 


மகாவித்துவான்‌ அவர்களைக்‌ 
காரைக்குடிப்‌ பகுதிக்கு அழைத்து 
வந்த பெருமைக்குரியவர்‌, 
தேவகோட்டையைச்‌ சார்ந்த 
வன்றொண்டர்‌ ஆவார்‌. இவர்‌ 
மகாவித்வானிடம்‌ மாணாக்கராகப்‌ 
பயின்றவர்‌. அவரை நம்‌ பகுதிக்கு 
வரவழைத்து வந்ததால்‌, கண்டதேவி, 
சூரைக்குடி சாக்கோட்டை 


திருநெல்லை 


ஆகியவற்றோடு. கோயிலூருக்கும்‌ 
மகாவித்வான்‌ பாடிய தல புராணங்கள்‌ 
நமக்குக்கிட்டியது இறைவன்‌ அருளன்றி 
வேறில்லை. 

சிதம்பர ஞானதேசிகரின்‌ காலத்தில்‌ 


பாடப்பட்ட இப்புராணம்‌, ஐந்தாம்‌ 
பட்டமான வீரசேகர ஞானதேசிக 
சுவாமிகளின்‌ காலத்தில்‌ 
பதிப்பிக்கப்பட்டுள்ளது. சுவாமிகளின்‌ 


விருப்பப்படி முதன்‌ முதலில்‌, திரிசிரபுரம்‌ 
வித்துவான்‌ சி. தியாகராச செட்டியாரால்‌ 
சென்னை திராவிட ரத்நாகர அச்சுக்‌ 
கூடத்தில்‌ விய வருடத்தில்‌ (1886 
-1887 - இது வீரசேகர ஞானதேசிகர்‌ 
பட்டத்திற்கு வந்து மூன்றாமாண்டு) 
தை மாதம்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளது. 

அதற்கு பின்பு தற்போது, சீர்‌ வளர்‌ 
சீர்‌ மெய்யப்ப ஞானதேசிகரின்‌ 
காலத்தில்‌ மே 2014-இல்‌ உரையுடன்‌ 
பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு 
காரைக்குடி இராமசாமி தமிழ்க்‌ 
கல்லூரியின்‌ மேனாள்‌ முதல்வர்‌ 
முனைவர்‌ நா. வள்ளி அவர்கள்‌ மிக 
எளிமையாக உரையெழுதியுள்ளார்கள்‌. 


அமைப்பு 

_ இந்நூல்‌ எண்ணூற்று 
நாற்பத்தொன்பது விருத்த 
பாடல்களையும்‌, பதினைந்து 


படலங்களையும்‌ கொண்டுள்ளது. 
1.பாயிரம்‌ 

2.திருநாட்டுப்படலம்‌ 

3.திருநகரப்‌ படலம்‌ 

4.நைமிசப்‌ படலம்‌ 

5.தலவிசேடப்‌ படலம்‌ 

6.வீரபாண்டியன்‌ சமிவனமடைந்த படலம்‌ 
7.மாயப்புலி நீங்கிய படலம்‌ 
8.கொற்றவாளீசப்‌ படலம்‌ 


20 


தை-பிப்ரவரி 2024 


9.உபநிடதப்‌ பொருளுரைத்த படலம்‌ 
10.மதுப்பிரியர்‌ துதியுரைத்த படலம்‌ 
11.சுவேதராசப்‌ படலம்‌ 

12.அன்னதான மகிமை உரைத்த படலம்‌ 
13.சுதன்மை அருள்‌ பெறு படலம்‌ 
14.தீர்த்த மகிமைப்‌ படலம்‌ 

15.சாப விமோசன படலம்‌ 

எளிமையான சொற்களால்‌ அனைவரும்‌ 


புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ 
மகாவித்வான்‌ இப்புராணத்தைப்‌ 
படைத்தளித்துள்ளார்‌. இதற்குச்‌ 
சான்றாக, திருநகர்ப்‌ படலத்தில்‌, 


கொற்றவாளீசர்‌ - திருநெல்லை அம்மன்‌ 
எருந்தருளியிருக்கும்‌ கழனிமாநகரின்‌ 


வளத்தைக்‌ குறிப்பிடுவதை இங்கு 
சுட்டிக்காட்டலாம்‌ 
“பிழைநுதல்‌ பேரருள்‌ நெல்லை நாயகி 


நிறைதரக்‌ காத்தலின்‌ நிலவு நெற்பயிர்‌ 


அறையும்‌ அந்நன்றியை அறிந்த 
வாம்‌என 

விறைகெழு கதிர்களால்‌ எதிர்‌ 
வணங்குமே” 


கழனி என்பது வயல்கள்‌ நிறைந்த 
பகுதியைக்‌ குறிக்கும்‌. இங்கு கழனி 
மாநகரில்‌ நெற்பயிர்கள்‌ நன்கு 
வளர்ந்திருந்தது. அந்நெற்‌ பயிர்கள்‌ 
காற்றில்‌ அசைவது இயற்கையாக 
இயல்பாக நடைபெறும்‌ ஒரு காட்சி 
அதனை, தற்குறிப்பேற்ற அணியாக 
அமைத்துப்‌ பாடுகிறார்‌ மகாவித்வான்‌. 
அந்நெற்பயிர்கள்‌ காற்றில்‌ அசைவது 
நன்றி தெரிவிக்கவாம்‌. யாருக்கு? 
சிறுமி (ஆரதனவல்லி) வடிவில்‌ வந்து 
நெல்லைக்‌ காத்த திருநெல்லைக்கு 


திருநெல்லை 


ற தெரிவிக்கவாம்‌. 

மற்றுமொரு பாடலில்‌, தலத்தின்‌ 
சிறப்பையும்‌, தீர்த்தத்தின்‌ சிறப்பையும்‌ 
அழகுற எடுத்துக்‌ காட்டுவார்‌. 


“வன்னிவனம்‌ வசிப்போரும்‌ 
மதுப்பொய்கை குடைவோரும்‌ 
நன்நியமத்தொடு புவனநாதன்‌ அடி 
பணிவோரும்‌ 


கன்னிஉமை திருநெல்லை காமர்‌அடி 
பணிவோரும்‌ 
முன்னிஅடை பெரும்‌ பேற்றை 
மொழிவாரும்‌ உளரேயோ ” 


கோவிலூருக்குப்‌ பல பெயர்கள்‌ 
உண்டு அவற்றில்‌ ஒன்று வன்னி மாநகர்‌. 
கொற்றவாளீசரை வணங்குவோர்‌ 
மட்டுமல்ல, கொற்றவாளீசர்‌ வீற்றிருக்கும்‌ 
இவ்வன்னி வனத்தில்‌ வசிப்போரும்‌, 
மதுப்‌ பொய்கையில்‌ நீராடுவோரும்‌ 
(மதுபுட்கரணித்‌ தீர்த்தம்‌ என்றும்‌ 
சாபவிமோசனத்‌ தீர்த்தம்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது) இறைவனின்‌ 
திருவடியைப்‌ பணிவோரும்‌ அடையும்‌ 
இறைத்திருவருளை யாராலும்‌ 
அளவிட்டுக்‌ கூற முடியாது என்று 
இப்பாடல்‌ வன்னிவனச்‌ சிறப்பினை 
மொழிகிறது. 

இவ்வரிய புராணம்‌ பாடும்‌ பணியில்‌ 
தம்மை ஈடுபடுத்திய சீர்வளர்‌ சீர்‌ 
சிதம்பர ஞானதேசிகரைப்‌ புகழ்ந்து, 


“திகழ்தரு சின்மயரூப சிதம்பர 
தேசிகன்‌ மொழிய 
இகழ்தருதலிலாதவன்‌ சொல்லேற்ற 


பெரும்‌ புண்ணியத்தால்‌ 
புகழ்தரும்‌ இப்புராணத்தைப்‌ பாடினேன்‌ 


21 


தை-பிப்ரவரி 2024 
புன்மையெலாம்‌ 


அகழ்தரு பேரறமுதலா 
அடைந்தனன்‌ யானும்‌' 


யாவும்‌ 


சின்மய முத்திரையைக்‌ கைகளிலே 
காட்டுகின்ற சிதம்பர ஞானதேசிகர்‌ 
(வரையப்பட்ட அவரது திருவுருவில்‌ 
அவர்‌ சின்முத்திரையொடு 
காட்சிதருவதைப்‌ படங்களில்‌ இன்றும்‌ 
காணமுடிகிறது) சொன்னதால்‌, நான்‌ 


செய்த பெரும்‌ புண்ணியத்தால்‌, 
புகழ்பெற்ற இப்புராணத்தைப்‌ 
பாடினேன்‌. என்னுடைய 


சிறுமையெல்லாம்‌ அகலும்படி பெரும்‌ 
பேறுகள்‌ யாவற்றையும்‌ அடைந்ததாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

கோவிலூரில்‌ வசிப்போருக்கும்‌ 
இறைத்திருவருள்‌ கிடைத்தி ருக்கிறது. 
கிடைக்கிறது. தலம்‌, தீர்த்தம்‌, மடம்‌ 
வணங்குவோர்க்கும்‌ இறைதிருவருள்‌ 
கிடைக்கிறது. நாளும்‌ இறை திருவருள்‌ 


கிடைக்க மகாவித்துவான்‌ பாடல்களைப்‌ 


பாடி நாமும்‌ கோவிலூர்‌ சென்று 
வணங்குவோம்‌. கொற்றவாளீசர்‌ - 
திருநெல்லை அம்மன்‌ திருவருள்‌ 
பெறுவோம்‌. 


திருநெல்லை இதழுக்கான 
ஆன்மிகப்‌ படைப்புகள்‌ 
வர வேேவற்கப்படுகிறன. 
திருநெல்லை (இணைய 
கோவிலூர்‌ மடாலயம்‌, 


இதழ்‌, கோவி | 
கோவிலூர்‌ என்ற முகவரிக்கு 
அஞ்சலிலோ அல்லது நேரிலோ 


தங்கள்‌ ஆக்கங்களை 
அன்பர்கள்‌ அளிக்கலாம்‌. 


திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


காரைக்காலம்மையாரின்‌ 
அற்புதத்‌ திருவந்தாதி பாடல்‌ நலம்‌ 


இறைவன்‌ மெய்யடியவர்களை 
ஆட்கொள்ளும்‌ முறை மிக மிக 
வியப்பதற்குரியது. அவர்கள்‌ 


நினையாமல்‌ இருக்கும்‌ போதே அவன்‌ 
வலிய வந்து தடுத்தாட்‌ கொள்வான்‌, 
உடையவன்‌, தன்‌ உடைமையைத்‌ தேடிக்‌ 
கண்டுகொள்வதைப்போல அவன்‌ 
தன்னுடைய அருளைப்‌ பாய்ச்சுவதற்கரிய 
அன்பர்களைத்‌ தேடிச்‌ சென்று கருணை 
காட்டுகிறான்‌. ஆளான பிறகு அந்த 
அடியவர்கள்‌ அவனை விடுவதில்லை. 
ஆனால்‌ அவனோ வேறு அன்பர்களைத்‌ 
தேடிப்‌ போய்விடுகிறான்‌. சென்னையில்‌ 
ரெயிவ்வே ஸ்டேஷனில்‌ டாக்ஸிக்காரன்‌ 

இப்போதெல்லாம்‌ ஒரு காரியம்‌ 
செய்கிறான்‌, நம்மை, “வாருங்கள்‌” 
என்று வலிய அழைத்துக்கொண்டு 
போவான்‌, உடனே ஏற்றிக்கொண்டு 
போவதில்லை... “இன்னும்‌ ஒருவரை 


அழைத்து வருகிறேன்‌” என்று நம்மை 
வண்டியில்‌ உட்கார வைத்துவிட்டுப்‌ 
புதிய ஆட்களைத்‌ தேடிக்கொண்டு 
போய்‌ விடுவான்‌. அவன்‌ மேலும்‌ 


சிலரை அழைத்து வரும்‌ வரையில்‌ நாம்‌ 
வண்டியில்‌ பொறுமையாகக்‌ காத்திருக்க 
வேண்டும்‌. முதலில்‌ டாக்ஸிக்காரன்‌ 
வலிய வந்து அழைக்கும்போது; மகிழ்ந்து 
வண்டியில்‌ ஏறிய நாம்‌, இப்போது 
அந்த வண்டியை விட்டுப்‌ போகவும்‌ 
முடியாமல்‌, அவன்‌ வரும்‌ வரைக்கும்‌ 


22 


- வாக்ச 


கலாநீதி 


கி.வா. ஐகந்நாதன்‌ 


பொறுமையோடு இருக்கவும்‌ முடியாமல்‌ 


தவிப்போம்‌. அவன்‌, தம்‌ வண்டியில்‌ 
ஏறினவர்‌ இறங்கிப்‌ போகமாட்டார்‌ 
என்ற தைரியத்தில்‌ வேறு ஆட்களை 
நாடிப்‌ போய்விடுவான்‌, ... அடியவர்கள்‌ 
. இறைவனைப்‌ பற்றிச்‌ சொல்வதைப்‌ 
பார்த்தால்‌ இந்த டாக்ஸிக்காரன்‌ 
நினைவுதான்‌ வருகிறது. “வலிய வந்து 
தடுத்தாட்‌ கொண்டான்‌, ஆனால்‌ 


பிறகு எம்மை அணுகி இன்பம்‌ தராமல்‌ 
அலைக்கழிக்கறான்‌ "என்ற கருத்துப்பட 
அருளாளர்கள்‌ பாடியிருக்கிறார்கள்‌. 

“நினைந்துருகும்‌ அடியாரை நைய 
வைத்தார்‌” என்று திருநாவுக்கரசர்‌ 
பாடுகிறார்‌, வாழைக்குலையை மரத்‌ 
திலிருந்து வீட்டுக்குக்‌ கொண்டுவந்து, 
உடனே பயன்படுத்தாமல்‌ அதை 


திருநெல்லை 


மூட்டம்‌ போட்டுக்‌ கனியவைக்கிற 
செயல்போன்றது, அடியாரான பிறகு நைய 
வைக்கிற செயல்‌, “நல்லவர்களுக்குக்‌ 
காலம்‌ இல்லை, எத்தனையோ பக்தர்கள்‌ 
இன்னல்படுகிறார்கள்‌” என்று பலர்‌ 
குறைபடுவதை நாம்‌ கேட்டிருக்கிறோம்‌. 
அடுத்த வீட்டுப்‌ பையன்‌ பண்ணாத 
அக்கிரமமெல்லாம்‌ பண்ணுவான்‌. 
அவனை நாம்‌ ஒன்றும்‌ பண்ணுவதில்லை. 
நம்‌ பையன்‌ சிறு தவறு செய்தாலும்‌ 
உடனே கண்டிக்கிறோம்‌. நம்‌ பையன்‌ 
என்னும்‌ உரிமை, அன்பு செய்வதுற்கு 
மட்டுமா உரியது? கண்டிப்பதற்கும்‌ 
உரியது. ஆகவே, இறைவன்‌ தன்னால்‌ 
ஆட்கொள்ளப்பட்டவர்களை உரிமை 
பற்றிச்‌ சோதனை செய்கிறான்‌. தங்கத்தை 
விலை கொடுத்து வாங்குபவர்கள்‌ 
தங்கமாக, தங்கக்‌ கட்டியாக வாங்கியதை 
அப்படியே பயன்படுத்த முடியாது, 
அணிகலன்காளாகச்‌ செய்துதான்‌ 
பூட்டிக்கொள்ள வேண்டும்‌. அதற்காகத்‌ 
தங்கத்தை உருக்கியும்‌ தட்டியும்‌ கம்பியாக 
நீட்டியும்‌ பக்குவப்படுத்துகிறார்கள்‌. 
அணிகலனாவதற்குள்‌ நெருப்பிலும்‌ 
பட்டடைக்‌ கல்லிலும்‌ புகுந்து 
பலவகையான சோதனைக்கு 
உள்ளாகிறது தங்கம்‌. இறைவனும்‌ 
மற்றவர்களையெல்லாம்‌ ஒதுக்கிவிட்டுச்‌ 
சிலரை ஆட்கொள்கிறான்‌; தங்கத்தை 
வாங்குவது போன்றது இது, அப்படி 
ஆளான அடியவர்களுக்குப்‌ பலவகைச்‌ 
சோதனைகளை உண்டாக்குகிறான்‌. 
அடியவர்களாகி விட்டபடியால்‌ அவர்கள்‌ 
இறைவனை விட்டு. நீங்க முடியாமல்‌ 
இறுகப்‌ பிணைத்த, அன்பில்‌ மாறாமல்‌ 
இருப்பார்கள்‌. . ஆனாலும்‌ அவன்‌. அருளை 
முற்றும்‌ பெறாமல்‌ சோதனைகளுக்குள்‌ 


தை-பிப்ரவரி 2024 


நாயகிபாவத்தில்‌ இராமலிங்க வள்ளலார்‌ 
சொல்கிறார்‌. “அவன்‌ என்னை அறியாத 
இளம்‌ பருவத்தில்‌ தானே வலியவந்து 
மகிழ்ந்து எனக்கு மாலை யிட்டான்‌. 
மறுபடியும்‌ வந்து பார்க்கவில்லை, எந்த 
மாயச்‌ சிறுக்கி மந்திரம்‌ போட்டாளோ?” 
என்கிறார்‌. 


சித்தமணி அம்பலத்தான்‌ என்பிராண 
நாதன்‌ 

சிவபெருமான்‌ எம்பெருமான்‌ செல்வ 
நடராஜன்‌ 

வாய்த்தஎனை அறியாத இளம்பருவந்‌ 
தனிலே 

மகிழ்ந்துவந்து மாலையிட்டான்‌ 
மறித்துமுகம்‌ பாரான்‌ 

ஆய்த்தகலை கற்றுணர்ந்த 


அணங்கணையார்‌ தமக்குள்‌ 


99 


ஆர்செய்த போதனையோ?...... 
என்பது அவர்‌ பாடல்‌, இத்தகைய ஒரு 
நிலையில்‌ நின்று காரைக்காலம்மையார்‌ 
பாடுகிறார்‌. *இறைவன்‌ என்னை 
ஆட்கொண்டான்‌; அவனுக்கு ஆட்பட 
வேண்டும்‌ என்ற எண்ணமே இல்லாதபோது, 
நான்‌ விண்ணப்பித்துக்‌ கொள்ளாமலே 
என்னை ஆட்கொண்டான்‌. கேளாமலே 
கொடுக்கிற ஈகையைப்‌ போன்றது இது. 
அப்போது. அவனுடைய நீண்ட 
திருமேனியைத்‌ தரிசித்தேன்‌; நெடிது 
உயர்ந்த இருமேனி அது. அந்தத்‌. 
தூரத்திலிருந்து பார்த்தபோது ஒரே 
செம்மை மயம்‌; அந்திவண்ணன்‌, தீ 
வண்ணன்‌ என்றெல்லாம்‌. சொல்வதற்குப்‌ 
பொருத்தமாக அமைந்த வடிவம்‌ அது. 
ஆனால்‌ அவனை அணுகிப்‌ பார்த்தபோது 
ஒன்றை உணர்ந்தேன்‌. அவன்‌ திருமிடறு 


அகப்படும்‌ போது, , “ஐயோ! அவன்‌ சிவப்பாக இல்லை. .மற்றொன்றாக, அந்த 
அருள்‌ கிடைக்கவில்லையே! என்று மேனி வண்ணத்துக்கு மாறாக இருந்தது. 
ப்ட்‌ முழுச்‌ சிவப்பில்‌ அந்தக்‌ கருமை நன்றாக 
இதே அநுபவத்தை நாயக விட்டு விளங்கியது. 

23 திருநெல்லை 


“அவன்‌ வடிவந்தான்‌ முதல்‌ பார்வையில்‌ 
முழுச்செம்மையாகத்‌ தோற்றிப்‌ பிறகு 
கழுத்துக்‌ கறுப்புத்‌ தோன்றியது என்று 
எண்ணினேன்‌. ஆனால்‌ அவன்‌ இயல்பும்‌ 
அப்படித்தான்‌ இருக்கிறது.” 
“கேளாமை....எம்மை 
இறை” 

அவன்‌ வடிவம்‌ முதலில்‌ செம்மையாகத்‌. 
தோன்றியது. பிறகு, நெருங்கிய போது 
“இங்கே கறுப்பும்‌ இருக்கிறது” என்று 
தெரியவந்தது. 


ஆட்கொண்ட 


“நீளாகம்‌; செம்மையான்‌ ஆகித்‌ 
திருமிடறு மற்றொன்றாம்‌” 
“அவன்‌ செய்யும்‌. செயலும்‌ இந்தச்‌ 


கோலத்தை ஒத்தே இருக்கிறது, எப்படி? 
நான்‌ விண்ணப்பம்‌ போடாமலே 
என்னை வலிய வந்து ஆளாக்கிக்‌ 
கொண்டான்‌ ஆனாலும்‌ என்‌ அல்லல்கள்‌ 
போகவில்லை. அவற்றைத்‌ தீர்க்க எண்ணி 
அவனிடம்‌ முறையிட்டேன்‌. எவ்வளவோ 
வகையாக முறையிட்டேன்‌. அவன்‌ 
செவி கொடுக்கவில்லை. முன்பு வலிய 
வந்து அடிமை கொண்டவன்‌ இப்போது 
நாம்‌ எத்தனை சொன்னாலும்‌ கேளாமல்‌ 
இருக்கிறானே; இது நியாயமா? இது பெரிய 
முரண்பாடு அல்லவா ! அடிமையாவதுதான்‌ 
அருமை, ஆட்கொள்வதும்‌ அருமை, 
அதை எளிதில்‌ வலிய வந்து செய்தவன்‌, 
நினைத்தால்‌ எளிதிலே என்‌ அல்லலைப்‌ 
“போக்கிடலாமே ! அவன்‌ அதைச்‌ 
செய்யவில்லையே! இதற்குக்‌ காரணம்‌. 
என்ன? அவன்‌ திருமேனி சிவப்பாகத்‌ 


தோற்றி அணுகியபோது திருமிடறு 
வேறு நிறமாக இருப்பதைப்போலவே, 
பெருங்‌ கருணையுடையவனைப்போல 
வலிய வந்து. ஆண்டுகொண்டவன்‌, 


என்‌ அல்லலைத்‌ தானாகவே அறிந்து 
போக்குவது முறையாக இருக்க, நான்‌ 


தை-பிப்ரவரி 2024 


பொருத்தம்‌ இருக்கிறது,” இப்படி 
விளக்கம்‌ கொள்ளும்படி, அம்மையார்‌ 
பாடுகிறார்‌. 


“ஆள்‌ ஆனோம்‌, அல்லல்‌ அறிய முறை 
யிட்டால்‌ 


கேளாத தென்கொலோ? கேளாமை 
நீளாகம்‌ 

செம்மையான்‌ ஆகித்‌ திருமிடறு 
மற்றொன்றாம்‌ 


எம்மையாட்‌ கொண்ட இறை.” 


(அற்புதத்திருவந்தாதி - பாடல்‌ 4 ) 


துறந்தான்‌ வழிமுதற்‌ சுற்றமும்‌ இல்லை 
இறந்தான்‌ வழிமுதல்‌ இன்பமும்‌ இல்லை 
மறந்தான்‌ வழிமுதல்‌ வந்திலன்‌ ஈசன்‌ 
அறந்தான்‌ அறியும்‌ அளவறி வாரே. 


பொழிப்புரை: மெய்ம்மையை ஆராய்ந்தறியும்‌ 


அறிவுடையீரே! முற்றத்‌ துறந்தவனுக்குச்‌ சுற்றத்‌ 
தொடர்பு இல்லை. அதனால்‌ அவன்‌ இறைவனை 


மறவான்‌. மறவானாகவே அவனுக்குக்‌ 
கெடுவது யாதும்‌ இல்லை. அங்ஙனம்‌ 
முற்றத்‌  துறக்கமாட்டாதவன்‌  சுற்றத்தொடு 
கூடி வாழும்பொழுது அறஞ்‌ செய்யாதே 


இறந்தொழிவனாயின்‌, அதன்‌ பின்னர்‌ அவனுக்கு 
அறமேயன்றி அவன்‌ விரும்பிய இன்பமும்‌ 
இல்லையாம்‌. அவன்‌ தான்‌ வாழுங்காலத்து 
இறைவனை மறவா திருத்தல்‌ கூடாமையின்‌ 
இறைவனும்‌ அவனுக்குத்‌ துணைவாரான்‌; 
அதனால்‌ அவன்‌ இருமையும்‌ இழப்பன்‌. ஆகவே, 
நீவிர்‌, இல்லறம்‌, துறவறம்‌ என்னும்‌ இருவகை 
அறங்களின்‌ தன்மையை அறிந்து அவற்றுள்‌ 


பலமுை றையிட்டும்‌ கேளாமல்‌ க பன்‌ 8 அட 
இருக்‌ கிற ன ட்‌ "இரண்டுக்கும்‌ ஒரு இயன்றதொன்றில்‌ நில்லுங்கள்‌. 
24 திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


முனிவர்களின்‌ சாபம்‌ மிகக்‌ கடுமையான 
விளைவுகளை ஏற்படுத்தும்‌ எனத்‌ 
தெரியாமல்‌ ஒரு மன்னனும்‌, ஒருகந்தர்வனும்‌ 
விளையாட்டாக நடந்துகொண்டார்கள்‌. 
அதன்‌ கொடுமையான விளைவுகளையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. ஆனால்‌ தன்‌ பூரண 
சரணாகதியின்‌ மூலம்‌ சாப விமோசனம்‌ 
பெற்று மோட்சம்‌ பெற்றான்‌ அம்மன்னன்‌. 
பாண்டிநாட்டை ஆண்டுவந்தான்‌ 
இந்திரத்துய்மன்‌ என்னும்‌ மன்னன்‌. மிகச்‌ 
சிறந்த பெருமாள்‌ பக்தன்‌. பெருமாளுக்குப்‌ 
பூசை செய்யாமல்‌ அன்னம்‌ தண்ணீர்‌ 
அருந்தமாட்டான்‌. அப்பேர்ப்பட்ட பக்தனுக்கும்‌ 
ஒரு முனிவர்‌ மூலமாகச்‌ சோதனை வந்தது. 
ஒருநாள்‌ அவன்‌ விஷ்ணு பூசை செய்து 
கொண்டிருந்தபோது அகஸ்திய முனிவர்‌ 
அங்கே வந்தார்‌. இந்திரத்துய்மனின்‌ 
பூசையோ முடிவதாயில்லை. அகத்தியரை 
அவனால்‌ வரவேற்க முடியவில்லை. பூசை 
தொடர்ந்து கொண்டேயிருந்தது. பார்த்தார்‌ 
அகத்திய முனிவர்‌. வேண்டுமென்றே 
மதியாமல்‌ நடக்கிறானோ மன்னன்‌ என்ற 
கோபம்‌ உண்டானது அவருக்கு. 
ஒருவழியாகக்‌ கடைசியில்‌ பூசையை 
முடித்துவிட்டு நடந்து வந்தான்‌ மன்னன்‌ 
முனிவரை வரவேற்க. பார்த்துக்‌ 
கொண்டிருந்த முனிவருக்கோ அவன்‌ 
மதர்த்த யானைபோல்‌ அமர்த்தலாக 
வந்து கொண்டிருப்பதுபோல்‌ தோன்றியது. 
உடனே தன்‌ கமண்டலத்திலிருந்து நீரை 
எடுத்து வீசினார்‌ ”பிடிசாபம்‌! மதிக்காமல்‌ 
மதங்கொண்ட நீ யானையாகக்‌ கடவது” 


என்றார்‌. விதிர்த்து வணங்கினான்‌ 
மன்னன்‌. 
“முனிசிரேஷ்டரே, பெருமாளின்‌ மேல்‌ 


கொண்ட பிரேமையால்‌ பூசை தாமதமானது. 
மன்னித்தருள்க. எப்பிறப்பு எடுத்தாலும்‌ 


25 


தேனம்மை கலக்குமணன்‌, 
காரைக்குடி 


நான்‌ பெருமாளின்‌ மேல்‌ கொண்ட பக்தி 
தொடர வேண்டும்‌.” என்று வேண்டினார்‌. 
சற்று கேபம்‌ தணிந்த அகத்தியர்‌ 
“அப்படியே ஆகட்டும்‌. பெருமாள்‌ மூலமே 
உனக்கு விமோசனமும்‌ கிடைக்கும்‌” என்று 
வரமருளினார்‌. 

திரிகூடம்‌ என்னும்‌ மலைக்காட்டில்‌ 
யானைக்கூட்டம்‌ ஒன்று வசித்து வந்தது. 
அதன்‌ தலைவனாக கஜேந்திரன்‌ என்னும்‌ 
கம்பீர யானை திகழ்ந்து வந்தது. அந்த 
மலைக்காட்டில்‌ ருதுமத்‌” என்றொரு 
அழகிய தோட்டமிருந்தது. அத்தோட்டத்தில்‌ 
காய்‌ கனிகளுக்குக்‌ குறைவில்லை. 
அதன்‌ அருகிலேயே ஒரு குளம்‌. அதன்‌ 
நீரோ கற்கண்டுச்‌ சுவை. கஜேந்திரனின்‌ 
வழிகாட்டலில்தான்‌ அத்தனை யானைகளும்‌ 
கனிகளைப்‌ புசிக்கும்‌, நீரருந்தும்‌. இந்தப்படி 
ஒருநாள்‌ அந்த யானைகள்‌ பின்‌ தொடர 
கஜேந்திரன்‌ கனிகளைக்‌ புசித்துவிட்டு 
நீரருந்த குளத்தில்‌ இறங்கியது, அங்கே ஒரு 
அபாயம்‌ காத்திருந்ததை அறியாமல்‌. 
“ஹூஹூ” என்னும்‌ கந்தர்வன்‌ ஒருவன்‌ 


திருநெல்லை 


2 


விளையாட்டுத்தனம்‌ மிகுந்தவன்‌. அவன்‌ 
ஒருமுறை ஒரு பொய்கையில்‌ நீந்திக்‌ 
களித்துக்‌ கொண்டிருந்தான்‌. அப்பொய்கைக்‌ 
கரையோரம்‌ ஒற்றைக்காலில்‌ நின்று சூரிய 
நமஸ்காரம்‌ செய்து கொண்டிருந்தார்‌ தேவலர்‌ 
என்னும்‌ முனிவர்‌. இதைப்‌ பார்த்த அவன்‌ 
தன்‌ விளையாட்டுத்தனம்‌ குறையாமல்‌ 
நீருக்குள்ளிருந்து கையை மட்டும்‌ நீட்டி 
அவர்‌ காலைப்‌ பற்றி இழுத்தான்‌. திடுக்கிட்டு 
அவர்‌ கண்‌ திறந்ததும்‌ மறைந்தான்‌. 
அடுத்தமுறை அவன்‌ அவர்‌ காலைப்‌ 


பற்றியபோது கண்திறந்து பார்த்துவிட்டதால்‌ 
வெகுண்டார்‌ தேவலர்‌. 


“நீரில்‌ மூழ்கி இழுக்கும்‌ நீ நீரிலேயே மூழ்கித்‌ 
தவிக்கும்‌ முதலையாகக்‌ கடவது” எனச்‌ 
சாபமிட்டார்‌. தவித்துப்‌ போனான்‌ ஹூஹூ. 
முனிவரே “மன்னியுங்கள்‌” 
கெஞ்சினான்‌. “மகாவிஷ்ணுவின்‌ 
சக்ராயுதத்தால்‌ உனக்குச்‌ சாபவிமோசனம்‌ 
ஏற்படும்‌” என்று கூறினார்‌ தேவலர்‌. அவன்‌ 
கஜேந்திரன்‌ நெருங்கி வரும்‌ அந்தக்‌ 
குளத்தில்‌ முதலையாக மூழ்கிக்‌ கிடந்தான்‌. 
குளம்‌ முழுவதும்‌ தாமரை மலர்கள்‌, 
அல்லிகள்‌ பூத்துச்‌ சிரித்தன. அதன்‌ கீழே 
முதலை மூழ்கிக்‌ கிடப்பது தெரியாமல்‌ காலை 
வைத்தது கஜேந்திர யானை. அவற்றில்‌ சில 
பூக்களையாவது கொய்து _பெருமாளுக்குச்‌ 
சாத்த வேண்டும்‌ என்று அந்தப்‌ பிறவியிலும்‌ 
விடாமல்‌ பெருமாளை நினைத்தது. ஐயகோ ! 
என்ன விபரீதம்‌ !! நீருக்குள்ளிருந்து 
கோரைப்பற்களுடன்‌ ஒரு முதலை அதன்‌ 
காலைக்‌ கவ்வுகிறதே. ரம்பங்களைப்‌ போன்ற 
கூர்ப்பற்கள்‌ கஜேந்திரனின்‌ பாதங்களைப்‌ 
பதம்பார்க்க யானை நிலை தடுமாறியது. 

துதிக்கையில்‌ ஒரே ஒரு தாமரை மலர்‌ 
அகப்படுகிறது. அதை விடாமல்‌ பற்றியும்‌, 
முதலையின்‌ வாயில்‌ இருந்து விடுபடவும்‌ 


துடிக்கிறது யானை. ஜீவமரணப்‌ 
போராட்டம்‌. முதலைக்கோ கொண்டாட்டம்‌. 
கஜேந்திரனுக்கோ திண்டாட்டம்‌. 


கஜேந்திரனோ போராடிப்‌ போராடி ஓய்கிறது. 


தை-பிப்ரவரி 2024 


என்றெல்லாம்‌ இ 


தன்‌ பின்னே வந்த நண்பர்களைத்‌ 
துணைக்கழைக்கிறது. மற்ற யானைகளோ 
ஒன்றும்‌ புரியாமல்‌ பின்வாங்குகின்றன. 


முதலையின்‌ வாய்க்குள்‌ சிக்கிய காலோடு 
தவித்த கஜேந்திரனுக்கு ஒரு கட்டத்தில்‌ 
அந்தப்‌ பெருமாளைத்‌ தவிரத்‌ தன்னை 
யாராலும்‌ காக்க முடியாது என்கிற ஞானத்‌ 
தெளிவு பிறக்கிறது. 

உடனே தான்‌ பறித்த தாமரையை 
ஆகாயத்தில்‌ வீசி எறிந்து “ஆதி மூலமே 
காப்பாற்று” என்று பிளிறுகிறது. எப்போது 
அழைப்பான்‌ என்று காத்திருந்தது போல்‌ 
காற்றினும்‌ கடுகித்‌ தன்‌ கருட வாகனத்தில்‌ 
பறந்துவந்து சக்ராயுதத்தை வீசுகிறார்‌ 
பக்தவத்சலனான பெருமாள்‌. துண்டாகிறது 
முதலை. விண்டு வெளிப்படுகிறான்‌ 
ஹூஹூ என்னும்‌ கந்தர்வன்‌. சாபத்தில்‌ 
இருந்து விடுபட்டான்‌ இந்திரத்துய்மன்‌ என்ற 
கஜேந்திரன்‌. தன்‌ பக்தனான கஜேந்திரனை 
இன்னும்‌ சோதிக்காமல்‌ அவனுக்கு மோட்சம்‌ 
அளித்தார்‌ விஷ்ணுபகவான்‌. 


26 


சிவாலயங்களின்‌ சிறப்புகள்‌ - 4 


சீவளேச செலாகளுக்கு பணிவான வணக்கங்கள்‌. 


சீவாலயங்களிள்‌ சீறயுகளை மாதம்‌ ஒரு திருக்கோயில்‌ 
என எழுத ஒருக்கிறேள்‌, இந்தத்‌ தகவல்கள்‌ கோயிலின்‌ 
ஆலய குறிப்புகளில்‌ இருந்தும்‌ கோயில்‌ குருக்கள்‌ 


சொல்வதை வைத்தும்‌ எழுத்‌ எழுதியுள்ளேன்‌. 


திருக்க்டையூர-2 


திருக்கோயிலில்‌ நடைபெறும்‌ 
திருவிழாக்கள்‌ 

ஆண்டிற்கு ஒரு முறை கால சம்ஹார 
மூர்த்தி திருவீதி உலா வருவார்‌ எம 


சம்ஹாரம்‌ சித்திரை மாதத்தில்‌ 18 
நாட்கள்‌ மகா நட்சத்திரத்தன்று 
சிறப்பாக நடைபெறும்‌ தினசரி 


சுவாமி புறப்பாடு இருக்கும்‌. ஆறாம்‌ 
நாள்‌ அன்று கால சம்ஹார மூர்த்தி 
உற்சவமூர்த்தி ஒரே ஒருமுறை 
ஆலயத்தை விட்டு வெளியே வருவார்‌. 
கார்த்திகை மாதம்‌ சோமவாரம்‌ 1008 
சங்காபிஷேகம்‌ இத்தலத்தில்‌ மிகச்‌ 
சிறப்பாக நடைபெறும்‌. புரட்டாசி மாதம்‌ 
நவராத்திரி மார்கழி மாதம்‌ விதி பாதம்‌ 
அன்று ஏக தின உற்சவம்‌ இங்கு சிறப்பாக 
நடைபெறும்‌. ஆடிப்பூரம்‌ நவராத்திரி 
பெளர்ணமி பூஜை ஆகியவை மிக 
விமர்சையாக நடைபெறும்‌ கந்தர்‌ 


27 


தை-பிப்ரவரி 2024 


7] 


வே. ராமசாமி, 8.C௦௱.F.C.A., 
Chartered Accountant 


பலவான்குடி 
சஷ்டி மகா சிவராத்திரி பங்குனி 
உத்திரம்‌ ஆகியவை இத்தளத்தில்‌ 


சிறப்பான விசேஷ நாட்களாகும்‌. தை 
அமாவாசை அன்று அபிராமி அந்தாதி 
பாடி நிலவுகாட்டி வழிபடுதல்‌ இங்கு 
விசேஷம்‌, பிரதோஷம்‌, தீபாவளி, 
பொங்கல்‌, தமிழ்‌, ஆங்கில புத்தாண்டு 
தினங்களில்‌ சிறப்பு அபிஷேக 
ஆராதனைகள்‌ நடைபெறும்‌. 


அபிராமி அந்தாதி வைபவத்‌ திருவிழா 
தன்னுடைய பக்தனுக்காக 
அமாவாசைப்‌ பெளர்ணமியாக மாற்றி 
நிலவு வர வைத்த அற்புத திருவிழா 
திருக்கடையூரில்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ 
தை அமாவாசை அன்று மிகச்‌ சிறப்பாக 
நடைபெறும்‌ அன்று தினம்‌ பால்குடம்‌ 
எடுத்து அபிஷேகமும்‌ மாலையில்‌ 
தெருவிளக்கு பூஜையும்‌ நடக்கும்‌. இரவு 
அபிராமி அந்தாதியும்‌ பாடுவார்கள்‌. 
ஒவ்வொரு பாடல்‌ முடிந்தவுடன்‌ 
பொற்காசு அபிராமி அம்மனின்‌ 
பாதத்தில்‌ சமர்ப்பிக்கப்படும்‌. 79வது 
பாடல்‌ பாடி முடித்தவுடன்‌ விளக்குகள்‌ 
அனைத்தும்‌ அணைக்கப்பட்டு 


திருஷல்லை 


செயற்கையாக நிலா அமைத்து 
தீபாராதனை நடைபெறும்‌ பின்னர்‌ 100 
பாடல்களும்‌ பாடப்பட்டு தீபாராதனை 
நிகழ்வு இந்த நிகழ்ச்சியை காண 
கண்‌ கோடி வேண்டும்‌ அன்று தினம்‌ 
பூப்பந்தலில்‌ அபிராமி அம்மனின்‌ 
அற்புத தரிசனம்‌ நிகழும்‌. நிலவு 
தோன்றிய பாடல்‌ 

விழிக்கே அருள்‌ உண்டு, அபிராம 
வல்லிக்கு; வேதம்‌ சொன்ன 

வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு 
எமக்கு; அவ்வழி கிடைக்க, 

பழிக்கே சுழன்று, வெம்‌ பாவங்களே 
செய்து, பாழ்‌ நரகக்‌ 

குழிக்கே அழுந்தும்‌ கயவர்‌ தம்மோடு, 
என்ன கூட்டு இனியே? 
திருக்கடையூரின்‌ சிறப்புகள்‌ 


1. முருகனுக்கு அறுபடை வீடு 
இருப்பது போல்‌ விநாயகருக்கு 
அறுபடை வீடு உள்ளது அதில்‌ 
மூன்றாவது படை வீடு திருக்கடையூர்‌ 
ஆகும்‌ 

2. அட்டவீரட்ட தலங்களில்‌ இது 
எட்டாவது தலமாகும்‌ 


3. மார்க்கண்டேயர்‌ வழிபட்ட 
சிவத்தலங்களுள்‌ இத்தலம்‌ 108 
வதாகும்‌ 


4. மார்க்கண்டேயருக்காக 
சிவபெருமான்‌ இயமனை உதைத்துத்‌ 
தள்ளிய தலமாதலால்‌, மணிவிழா, 
பவளவிழா, சதாபிஷேகம்‌ ஆகிய 
விழாக்களை இத்தலத்தில்‌ பக்தர்கள்‌ 
கொண்டாடுகின்றனர்‌ 


5. பல சித்தர்கள்‌ வழிபாடு செய்த 


26 


தை-பிப்ரவரி 2024 


ஜி 


BY; 
அ. 
ச ்‌ ்‌ 
௬ 
* பத 
்‌ 
[அகி 
4 
A ட்‌ 
(இதி 
ச ட்‌ ட 
குடர்‌ 
9 ௮ = 
ணம்‌ 2 ட 
ல 7 59 
ந. 
அ a 


+ = of வூ 
ட 13 ௯ 
இதற்‌ டப்‌ 


ட. இ Mx ழு ச 
ஒல: 
டைட்‌. 1 
f+ சு ௯ 


* * 
ஷப 


அதில்‌ முக்கியமானவர்‌ 


தலம்‌. 
பாம்பாட்டி சித்தர்‌ ஆவார்‌. 

6. மூலவர்‌ மேற்கே பார்த்தும்‌ 
அருள்மிகு அபிராமி அம்பாள்‌ கிழக்கே 
பார்த்தும்‌ அமையப்‌ பெற்றதால்‌ 
இத்தலம்‌ நித்திய திருக்கல்யாண 
தலமாக திகழ்கிறது 

7. நவகிரகங்களுக்கு இங்கு 


சன்னதி கிடையாது 

8. தினமும்‌ சாய்ரட்சை பூஜையின்‌ 
பொழுது மட்டும்‌ ஆதி விசுவநாதருக்கே 
முதல்‌ பூஜை செய்யப்படுகிறது இவரது 
சன்னதிக்கு உள்ளே மார்க்கண்டேயர்‌ 
அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேக 
தீர்த்தம்‌ எடுத்துச்‌ சென்ற பாதாள 
குகை இருக்கிறது 


திருநெல்லை 


9. சிவபெருமானுக்கு அபிஷேக 
நீர்‌ அருகில்‌ உள்ள கடவூர்‌ மயானம்‌ 
என்ற பாடல்‌ பெற்ற ஸ்தலத்திலிருந்து 
தினசரி கொண்டுவரப்படுகிறது 

10. எமன்‌ வீசிய பாச கயிற்றினால்‌ 
உண்டான தழும்பு மூலவரின்‌ 
திருமேனியில்‌ காணப்படுகிறது 


11. பூமாதேவி அனுக்கிரகம்‌ பெற்ற 


ஸ்தலம்‌ 

12. உக்ரரதசாந்தி சஷ்டியப்தபூர்த்தி 
பீமரத சாந்தி சதாபிஷேகம்‌ 
ஆயுள்‌ ஹோமம்‌ கனகாபிஷேகம்‌ 
பூர்ணாபிஷேகம்‌ முதலியவை 
செய்வதற்கு உரிய சிறப்பான 


ஸ்தலம்‌. 59 வயது முடிந்து 60 வயது 
தொடங்குகிறவர்கள்‌ உக்ரரத சாந்தி 
பூஜை, 60 வயது பூர்த்தியடைந்து 61 வது 
வயது தொடங்குகிறவர்கள்‌ சஷ்டியப்த 
பூர்த்தி பூஜை, 70 வயது பூர்த்தியாகி 


71 வயது தொடங்குகிறவர்கள்‌ 
பீமரத சாந்தி பூஜை, 81 வயது 
தொடங்குகிறவர்கள்‌ சதாபிசேகம்‌ 


மற்றும்‌ ஆயுஷ்ய ஹோமம்‌, 90 வயது 
பூர்த்தியானவர்கள்‌ கனகாபிஷேகம்‌, 
100 வயது பூர்த்தியானவர்கள்‌ 
பூர்ணாபிஷேகம்‌ செய்கிறார்கள்‌ 

13. குங்குலியகலய நாயனார்‌ மற்றும்‌ 
காரி நாயனாரும்‌ அவதரித்த ஸ்தலம்‌ 


14. தி ௬ நாவுக்‌ கர சரும்‌ 
திருஞானசம்பந்தரும்‌ ஒருசேர 
தலத்திற்கு வந்து இறைவனை தரி 
சித்தார்கள்‌ 


தை-பிப்ரவரி 2024 


திருவைகாவூர்‌, திருவாஞ்சியம்‌ 
ஆகியவை ஆகும்‌. இவற்றுள்‌ 
திருக்கடையூர்‌ மிகவும்‌ பிரசித்தி பெற்ற 
தலம்‌. 

16. பிரணவத்தின்‌ பொருளை 
பிரம்மனுக்கு உபதேசித்த தலம்‌ 

17. அமிர்த கலசத்தை விநாயகர்‌ 
பாதாளத்தில்‌ மறைத்து வைத்த தலம்‌ 
18. வில்வமரம்‌ பூமியில்‌ முதலில்‌ 
தோன்றிய தலம்‌ 

19. மார்க்கண்டேயிரைக்‌ காத்து 
அவருக்கு என்றும்‌ பதினாறு என்று 
வரம்‌ அளித்த தலம்‌ 

20. அபிராமி அந்தாதி உருவான 
தலம்‌ 

21. கால சம்ஹார மூர்த்திக்கு 12 
காலங்களில்‌ அபிஷேகம்‌ நடைபெறும்‌ 
கால ஸம்ஹார மூர்த்தி 
அபிஷேக காலங்கள்‌ 

1. சித்திரை விஷு 
அபிஷேகம்‌ 

2. ஐந்தாம்‌ திருவிழா படி இறங்குதல்‌ 
அபிஷேகம்‌ 

3. ஆறாம்‌ திருநாள்‌ காலசம்ஹார 
வீர நடனக்‌ காட்சியும்‌ 100 கால்‌ 
மண்டபத்தில்‌ விசேஷ அபிஷேகம்‌ 


உச்சிகால 


4, உத்சவ பிராயசித்த அபிஷேகம்‌ 


5. ஆனித்‌ திருமஞ்சனம்‌ உத்திரம்‌ 
அபிஷேகம்‌ 


15. எம பயம்‌ நீக்கும்‌ தலங்கள்‌ 6. ஆடிமாதம்‌ தக்ஷிணாயன 

திருக்கடையூர்‌, திருவீழிமிழலை, எ௱ய்கால்‌ அஷ்‌ 

திருவையாறு, திருவெண்காடு, 7. கன்யா சதுர்தசி விஷேஷ இரவு 
29 திருநெல்லை 


2ம்‌ கால அபிஷேகம்‌ 
8. ஐப்பசி துலா விஷு உச்சிகால 
அபிஷேகம்‌ 


9. மார்கழி ஆர்த்ரா 
அபிஷேகம்‌ 


காலசந்தி 


10. தனுர்‌ மாச வ்யதி பாத காலசந்தி 
அபிஷேகம்‌ 

11. உத்தராயண புண்யகால உச்சிகால 
அபிஷேகம்‌ 

12. கும்ப சதுர்தசி இரவு 2ம்‌ கால 
அபிஷேகம்‌ 

நின்றும்‌ இருந்தும்‌ கிடந்தும்‌ நடந்தும்‌ 
நினைப்பதுன்னை, 

என்றும்‌ வணங்குவது உன்மலர்த்தாள்‌ ! 
எழுதாமறையின்‌ 

ஒன்றும்‌ அரும்‌ பொருளே! அருளே! 
உமையே! இமயத்து 

அன்றும்‌ பிறந்தவளே ! அழியாழுத்தி 
ஆனந்தமே! 
திருக்கடையூர்‌ 
அமிர்தகடேஸ்வரர்‌ ஆலயத்தையும்‌, 
கடவூர்‌ மயானத்திலுள்ள 
பிரம்மபுரீஸ்வரர்‌ ஆலயத்தையும்‌ தரி 
சித்த பிறகு அருகிலுள்ள கீழ்க்கண்ட 
மற்ற கோவில்களுக்கும்‌ சென்று 
வரலாம்‌. 


சென்று 


அனந்தமங்கலம்‌: திருக்கடையூரில்‌ 
இருந்து சுமார்‌ 3 கி.மி. தொலைவில்‌ 
உள்ளது அனந்தமங்கலம்‌ 
இராஜகோபாலப்‌ பெருமாள்‌ கோவில்‌. 
இக்கோவிலில்‌ உள்ள த்ரிநேத்ர பஞ்‌ 
சமுக ஆஞ்சனேயர்‌ மிகவும்‌ பிரசித்தி 
பெற்றவர்‌. 


தில்லையாடி : திருக்கடையூரில்‌ இருந்து 


30 


தை-பிப்ரவரி 2024 


கிழக்கே திருவிடைக்கழி செல்லும்‌ 
பாதையில்‌ சுமார்‌ 4 கி.மி. தொலைவில்‌ 
உள்ளது தில்லையாடி. இங்குள்ள 
சிவன்‌ கோவில்‌ பெரிய பிரகாரம்‌, 
பெரிய கோபுரம்‌ உடையதாகும்‌. சுயம்பு 
லிங்க வடிவிலுள்ள இறைவனை 
திருமால்‌ வழிபட்டுள்ளார்‌. 
திருவிடைக்கழி: தில்லையாடியில்‌ 
இருந்து மேற்கே சுமார்‌ 3 கி.மி. 
தொலைவில்‌ உள்ள திருவிடைக்கழி 
திருவிசைப்பா பாடல்‌ பெற்ற முருகன்‌ 
தலம்‌. இக்கோவிலில்‌ மூலவர்‌ 
திருகாமேஸ்வரர்‌. ஆயினும்‌ பிரதான 
மூர்த்தியாகத்‌ திகழ்பவர்‌ இக்கோவிலில்‌ 
உள்ள அருணகிரிநாதரால்‌ திருப்புகழில்‌ 
பாடப்‌ பெற்றுள்ள சுப்பிரமண்யர்‌ தான்‌. 
தேவானூர்‌: தில்லையாடிக்கு அருகில்‌ 
உள்ள தேவானூரில்‌ உள்ள அருள்மிகு 
விசாலாட்சி உடனுறை விஸ்வநாத 
சுவாமி ஆலயமும்‌ பார்க்க வேண்டிய 
ஒன்றாகும்‌. இக்கோவிலில்‌ உள்ள 
ஞான குரு பகவான்‌ சந்நிதியும்‌ பார்த்து 
வழிபட வேண்டிய  சிறப்புள்ளது. 
இங்குள்ள ஞான குரு பகவான்‌ 
இந்திரனால்‌ வழிபடப்‌ பெற்றவர்‌. 
தரங்கம்பாடி: திருக்கடையூரில்‌ 
இருந்து தென்கிழக்கே சுமார்‌ 8 கி.மி. 
தொலைவில்‌ உள்ள “அளப்பூர்‌” என்ற 
தேவார வைப்புத்தலம்‌ தான்‌ இன்றைய 
தரங்கம்பாடி. கடல்‌ அலைகள்‌ மோதி 
மோதி மிகவும்‌ சிதிலம்‌ அடைந்துள்ள 
இங்குள்ள சிவாலயத்தின்‌ மூலவர்‌ 
மாசிலாநாதர்‌. கந்தர்சஷ்டி நாளில்‌ 
திருவிடைக்கழி முருகன்‌ சூரசம்காரம்‌ 
செய்யும்‌ தலம்‌. 


திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


கோள்லூர்‌ ஆண்டவர்‌ தீருக்கோள்ல்‌ 


பரப்பும்‌ 


சமயம்‌ 
திகழ்ந்ததோடு தமிழையும்‌ வளர்த்த 
மடங்களுக்கென்று தமிழக வரலாற்றில்‌ 
தனித்த இடம்‌ உள்ளது. தமிழ்‌ நாட்டில்‌ 
உள்ள பல மடங்களில்‌ கோவிலூர்த்‌ 
திருமடம்‌ தனிப்பெருமை வாய்ந்தது. 
சைவ சித்தாந்தத்‌ கொள்கைகளை 


மையங்களாகத்‌ 


விளக்கவும்‌ வைணவக்‌ 
கொள்கைகளை விளக்கவும்‌ பல 
மடங்கள்‌ இருந்தபோதிலும்‌ தமிழில்‌ 
வேதாந்தக்‌ கொள்கைகளுக்கு 


வித்திட்டது கோவிலூர்த்‌ திருமடமே. 


இத்திருமடமானது பாண்டிய நாட்டில்‌ 
சிவகங்கை மாவட்டத்தில்‌ அருள்தரும்‌ 


31 


திருநெல்லையம்மன்‌ உடனாகிய 
கொற்றவாளீசுவரர்‌ எழுந்தருளும்‌ 
கோவிலூர்‌ என்னும்‌ ஊரில்‌ இருநூறு 
ஆண்டுகளுக்கு முன்‌ காரைக்குடி 
நகரத்தாரின்‌ தவப்பயனாக 
அவதரித்தது. தெய்வத்‌ தமிழ்‌ 
வேதாந்த மரபை உலகம்‌ பரவச்‌ செய்த 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ என உலகம்‌ 
போற்றும்‌ அருள்தரும்‌ முக்திராமலிங்க 
ஞான தேசிக சுவாமிகள்‌ 
திருக்கோயிலுக்கும்‌ அவர்பின்‌ 
வழிவந்த துறவு ஆண்டவர்‌ எனப்‌ 
போற்றப்படும்‌ அருணாசல சுவாமிகள்‌, 
சிதம்பர சுவாமிகள்‌ (௭) கருணாநிதி 


திருநெல்லை 


சுவாமிகள்‌, நாச்சியப்ப சுவாமிகள்‌, 
மெய்யப்ப சுவாமிகள்‌ ஆகிய மேனாள்‌ 
குருமார்களின்‌ திருக்கோவிலுக்கும்‌ 
திருச்சுற்றில்‌ உள்ள தெய்வ 
மூர்த்தங்களுக்கும்‌, நகரத்தாரின்‌ வழி 
வந்த நாயன்மார்களுக்கும்‌ துறவு 
நெறியை எளிய முறையில்‌ உலகுக்கு 
எடுத்துரைத்த பட்டினத்தடிகளுக்கும்‌ 


புதிதாகத்‌ திருமேனி அமைத்த 
திருக்கோயில்களுக்கும்‌ திருக்குட 
நன்னீராட்டுப்‌ பெருவிழா தை 
மாதம்‌ 19ஆம்‌ நாள்‌ (02.02.2024) 
வெள்ளிக்கிழமை சிறப்பாக 
நடைபெற்றது. 


மடாலயத்திற்குள்டளயய 
யாகசாலையானது அமைக்கப்பட்டது. 
தை மாதம்‌ 17ஆம்‌ நாள்‌ 31.01.2024 
புதன்கிழமை அன்று மாலை நான்கு 
மணியளவில்‌ திருவிளக்கினை ஏற்றி 
புனிதநீர்‌, ஆனைந்து வழிபாடும்‌ மூத்தப்‌ 
பிள்ளையார்‌, பஞ்சபூதம்‌, நிலத்தேவர்‌, 
திருமகள்‌ ஆகிய கடவுள்களுக்கு 
வழிபாடும்‌ செய்யப்பட்டன. அதன்‌ 
பின்னர்‌ நிலத்தேவர்‌ வேள்வியானது 
செய்யப்பட்டது. அவ்வேள்வியில்‌ 
சீர்‌ வளர்‌ சீர்‌ நாராயண ஞான 
தேசிக சுவாமிகள்‌, பேரூர்‌ ஆதீனம்‌, 
சிரவை ஆதீனம்‌, குன்றக்குடி 
தவத்திரு பொன்னம்பல அடிகளார்‌ 
ஆகியோர்கள்‌ கலந்து கொண்டு 
வேள்வி செய்து சிறப்பித்தனர்‌. 
புற்றுமண்‌ எடுத்தல்‌, முளைப்பாலிகை 
இடுதல்‌ நிகழ்வுகள்‌ நடைபெற்று 
குடமுழுக்கு விழாவிற்காகக்‌ காப்பு 
அணிதல்‌ நிகழ்வும்‌ நடைபெற்றது. 

தை மாதம்‌ 18ஆம்‌ நாள்‌ 01.02.2024 
வியாழக்கிழமை இரண்டாம்‌ நாள்‌ 
நிகழ்வாகக்‌ காலை 5.30 மணிக்கு 


32 


தை-பிப்ரவரி 2024 


விநாயகர்‌ வேள்வி செய்யப்பட்டது. 
அதன்பின்னர்‌ காலை பத்து 
மணியளவில்‌ காரைக்கால்‌ 
அம்மையார்‌ அருளிய பதிகங்கள்‌ 
முற்றோதுதல்‌ செய்யும்‌ நிகழ்வானது 
சிறப்பாக நடைபெற்றது. மாலை 
ஐந்து மணியளவில்‌ மடாலயத்தில்‌ 
திருக்குடங்களுக்கு அலங்காரம்‌ 
செய்து அருட்சக்திகளைத்‌ 
திருக்குடத்தில்‌ எழுத்தருளச்‌ செய்யும்‌ 
நிகழ்வும்‌ நடைபெற்றது. அதன்பின்னர்‌ 
திருக்குடங்களை யாகசாலையில்‌ 
எழுந்தருளச்‌ செய்து வாயிற்காவலர்‌ 
வழிபாடானது நடைபெற்றது. 


மாலை 5.15 மணியளவில்‌ அருள்‌ 
அரங்கமானது கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 
திருமண மண்டபத்தில்‌ நடைபெற்றது. 
இவ்வரங்கத்திற்குத்‌ தவத்திரு பழனி 
சாது சுவாமிகள்‌ தலைமையேற்றுச்‌ 
சிறப்பித்தார்‌ அவர்‌ தம்‌ உரையில்‌ 


அருள்மிகு கோவிலூர்‌ 
ஆண்டவர்‌(முதற்‌ பட்டம்‌, துறவு 
ஆண்டவர்‌ (௭) அருணாச்சல 


சுவாமிகள்‌ (2ஆம்‌ பட்டம்‌), சிதம்பர 
சுவாமிகள்‌ (௭) கருணாநிதி சுவாமிகள்‌ 
(3ஆம்‌ பட்டம்‌ ஆகிய குருமார்கள்‌ 
குறித்து திருவாடானை அரசு கலை 


அறிவியல்‌ கல்லூரித்‌ தமிழ்த்துறைத்‌ 
தலைவர்‌ முனைவர்‌ மு.பழனியப்பன்‌ 


அவர்கள்‌ உரையாற்றினார்‌. 


நாச்சியப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 
(12ஆம்‌ பட்டம்‌, மெய்யப்ப ஞான 
தேசிக சுவாமிகள்‌ (13ஆம்‌ பட்டம்‌) 
ஆகிய இரு குருமார்கள்‌ குறித்து, 
தற்போதைய கோவிலூர்‌ ஆதீனம்‌ சீர்‌ 
வளர்‌ சீர்‌ நாராயண ஞான தேசிக 
சுவாமிகள்‌ அவர்கள்‌ உரையாற்றினார்‌ 


திருநெல்லை 


சுவாமிகளைத்‌ 
இலங்கையில்‌ இருந்து இணைய 
வழியில்‌ இணைந்த கம்பவாரிதி 
இலங்கை திரு. ஜெயராஜ்‌ அவர்கள்‌ 
நகரத்தார்‌ நாயன்மார்‌ என்னும்‌ 
தலைப்பில்‌ உரையாற்றினார்‌. 

இரவு 7 மணியளவில்‌ கோவிலூர்‌ 
ஆண்டவருக்கும்‌ குருமார்களுக்கும்‌ 
அடியார்‌ திருமேனிகளுக்கும்‌ முதல்‌ 
கால வேள்வியானது நடைபெற்றது. 
அதனைத்‌ தொடர்ந்து திருமஞ்சன 
ஆகுதி, 108 திரவ ஆகுதி,நிறையாகுதி, 
மலர்‌ வழிபாடு, திருமுறை விண்ணப்பம்‌, 
வேண்டுதல்‌ விண்ணப்பம்‌, பேரொளி 
வழிபாடு ஆகியன நடைபெற்று 
அருட்பிரசாதமானது வழங்கப்பட்டது. 


தொடர்ந்து 


குடமுழுக்கிற்காக விமானம்‌ 
மற்றும்‌ கோபுரத்தில்‌ கலசங்கள்‌ 
நிறுவப்பட்டு, கோயிலின்‌ உள்ளே 


உள்ள மூர்த்தங்களுக்கு எண்வகை 
மருந்து சாத்தும்‌ நிகழ்வும்‌ சிறப்பாக 
நடைபெற்றது. 

தை மாதம்‌ 19ஆம்‌ நாள்‌ 02.02.2024 
வெள்ளிக்கிழமை காலை 6 
மணியளவில்‌ திருப்பள்ளிஎழுச்சியும்‌ 


மங்கள இசையும்‌ நடைபெற்றது. 
அதனைத்‌ தொடர்ந்து 6.30 
மணியளவில்‌ மூல மூர்த்திகளுக்கு 
ஆனைந்து ஆட்டுதல்‌, காப்பு 


அணிவித்தல்‌ நிகழ்வும்‌ நடைபெற்றது. 
காலை 7 மணியளவில்‌ கோவிலூர்‌ 


ஆண்டவருக்கும்‌ குருமார்களுக்கும்‌ 
அடியார்‌ திருமேனிகளுக்கும்‌ 
இரண்டாம்‌ கால வேள்வியானது 


நடைபெற்றது. அதனைத்‌ தொடர்ந்து 
திருமஞ்சன ஆகுதி, 108 திரவ 
ஆகுதி, நிறையாகுதி, மலர்‌ 
வழிபாடு, திருமுறை விண்ணப்பம்‌, 


33 


தை-பிப்ரவரி 2024 


வேண்டுதல்‌ விண்ணப்பம்‌, பேரொளி 
வழிபாடு ஆகியன நடைபெற்று 
திருக்குடங்கள்‌ ஞான உலா யாத்திரை 
கொடையளித்தலானது நடைபெற்றது. 
காலை 9.30 மணியளவில்‌ 
திருக்குடங்கள்‌ புறப்பட்டு கோவிலூர்‌ 
ஆண்டவர்‌ விமானத்திற்கும்‌, 
இராஜகோபுரத்திற்கும்‌ வந்து 
சேர்ந்தன. காலை சரியாக 10 
மணியளவில்‌ மந்திர உரு ஏற்றப்பட்ட 
குடங்களில்‌ உள்ள தீர்த்தமானது, சீர்‌ 
வளர்‌ சீர்‌ நாராயண ஞான தேசிக 
சுவாமிகளும்‌, தவத்திரு பழனி சாது 
சுவாமிகளும்‌ இணைந்து விமானக்‌ 
கலசத்திற்கும்‌ இராஜகோபுரத்திற்கு 
பிற அடியவர்களாலும்‌ ஊற்றப்பெற்றது . 
காலை 11.30 மணிக்கு மகா 
அபிஷேகமும்‌, 12.30 மணியளவில்‌ 
பதின்மங்கல காட்சியும்‌ அலங்கார 
வழிபாடும்‌ சிறப்பாக நடைபெற்றது. 
மதியம்‌ 1 மணியளவில்‌ மகேசுவர 
பூசையும்‌ கோ பூசையும்‌ நடைபெற்றது. 


03.02.2024 சனிக்கிழமையன்று 
மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகளின்‌ 


முதலாமாண்டு குருபூசை விழாவானது 
சிறப்பாக நடைபெற்றது. 


இந்த நிகழ்வின்‌ 
காட்சிகளைக்‌ காண 22 
இந்த லிங்கை 

கிளிக்‌ செய்யவும்‌ 


திருநெல்லை 


Ty 


ட ட ணி 
- 


தருமை அதீன தம்பிரான்‌, திருப்பனந்தாள்‌ அதீன இளைய பட்டம்‌, 


தை-பிப்ரவரி 2024 


i 
சி i ‘ 
; ய்‌ இ 2 
1 w ff 

| 

FEMA 


செங்கோல்‌ அதீனம்‌, பழனி அதீனம்‌ இவர்களுடன்‌ நம்‌ சுவாமிகள்‌. 


இராமர்‌ எங்கு இருக்கிறாரோ 
அங்குதான்‌ அயோத்தி இருப்பதாக 
ஐதீகம்‌. இந்தியா முழுவதும்‌ இராமர்‌ 
பாதம்‌ பட்டுள்ளது. அவ்விடங்கள்‌ 
எல்லாம்‌ அயோத்திதான்‌. அயோத்தி 
என்பது அமைதியின்‌ அடையாளம்‌. 
ஆனந்தத்தின்‌ அடையாளம்‌. 

இராமர்‌ பிறந்த இடம்‌ அயோத்தி. அந்த 
அயோத்தில்‌ இருப்பவர்‌ பால ராமர்‌. 
அவருக்கு வரலாற்று அடிப்படையிலும்‌, 
நீதியின்‌ துணையோடும்‌, ஆன்மீக 
நம்பிக்கையோடும்‌ பிரமாண்டமான 


34 


கோயில்‌ கட்டப்பட்டிருப்பது 
அனைவரும்‌ அறிந்த ஒன்றே. 

இந்தியப்‌ பிரதமர்‌ மேன்மை 
பொருந்திய நரேந்திர மோடி அவர்கள்‌ 
விரதம்‌ இருந்து, ராமர்‌ பாதம்‌ 
பட்ட, வணங்கிய இந்திய நாட்டின்‌ 
திருக்கோயில்களுக்குச்‌ சென்று , 
இராமர்‌ இருந்த பகுதிகளுக்கு நேரில்‌ 
சென்று தரிசித்து அயோத்தி ராமர்‌ 
திருக்கோவிலில்‌ 2024 ஆம்‌ ஆண்டு 
ஜனவரி மாதம்‌ 22 ஆம்‌ நாள்‌ பால 
இராமர்‌ திருமேனியை பிரதிஷ்டை 


செய்தார்‌. 

இக்கோயிலின்‌ இராமர்‌ பிரதி 
ஷ்டை விழாவில்‌ கலந்துகொள்ள 
கோவிலூர்‌ மடாயலத்திற்கு அழைப்பு 
அரசாங்க முறைப்படியும்‌, ஆன்மீக 
முறைப்படியும்‌ வந்தது. அதனை 
ஏற்று கோவிலூர்‌ சீர்‌ வளர்‌ சீர்‌ 
நாராயண ஞான தேசிக சுவாமிகள்‌ 
அயோத்திக்குச்‌ சென்றார்கள்‌. 
திறப்புவிழாவிற்கு முதல்‌ நாளே 
சாமிகள்‌ அயோத்திக்குச்‌ சென்று 
அங்கு நடைபெறும்‌ ஆன்மீக 
நிகழ்ச்சிகளில்‌ பங்கு கொண்டார்கள்‌. 
இராமர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ ராம 
மந்திரம்‌ ஒலித்துக்‌ கொண்டே 
இருந்தது. கோயில்‌ முழுவதும்‌ 
வண்ண மலர்களால்‌ அலங்கரிக்கப்‌ 
பெற்றிருந்தது. வண்ண வண்ண 


கொடிகள்‌ தோரணங்கள்‌ எங்கும்‌ 
திகழ்ந்தன. வரவேற்பு வளைவுகள்‌, 
அழகான புராணக்‌ காட்சிகள்‌ எங்கும்‌ 
காணப்பெற்றன. 


தை-பிப்ரவரி 2024 
நான்காயிரத்திற்கும்‌ மேற்பட்ட 
துறவிகள்‌ இவ்விழாவிற்கு வருகை 
தந்திருந்தனர்‌. இந்திய ஞானவான்கள்‌ 
அனைவரும்‌ அங்கு குழுமியது இராம 


அன்பிற்காக மட்டுமே. அவர்கள்‌ 
அனைவரும்‌ எவ்வித துணையும்‌ 
துணைவரும்‌ இன்றி தனியராய்‌ 
இந்நிகழ்வில்‌ கலந்துகொண்டனர்‌. 
கலந்து கொண்ட  துறவியர்கள்‌ 
அனைவருக்கும்‌ தங்குமிடம்‌ 


ஒதுக்கப்பெற்றிருந்தது. அவ்விடத்தில்‌ 
மூவர்‌ இருக்கலாம்‌. மூவரும்‌ தம்‌ தம்‌ 
தேவைகளைத்‌ தாமே நிறைவேற்றிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. துணைவர்கள்‌ 
கோயிலுக்கு வரமுடியாத அளவில்‌ 


கூட்டம்‌ இருக்கும்‌ என்பதால்‌ 
இவ்வேற்பாடு. 
இருப்பினும்‌ அதிக அளவிலான 


குளிர்‌ துறவோரை எதிர்‌ கொண்டது. 
துறவியர்கள்‌ தக்க ஏற்பாடுகளுடன்‌ 
சென்றதால்‌ பனி , ஆன்மிகப்‌ 
பணிக்கு இடையூறு செய்யவில்லை. 
வளாகத்தில்‌ உதவி செய்ய பல 


தொண்டர்கள்‌ ஏற்படுத்தப்‌ 
பெற்றிருந்தனர்‌. அவர்களின்‌ மொழி, 
இனம்‌, கலாச்சாரம்‌ வேறு என்றாலும்‌ 


ராமர்‌ பணிக்கு அது எதுவும்‌ 
தடையாகவில்லை. வேண்டிய 
போது குடிநீர்‌, வேண்டியபோது 
வெந்நீர்‌ தருவதற்குத்‌ தொண்டர்கள்‌ 
இருந்தனர்‌. துறவியர்களின்‌ 
பொருள்களைத்‌ தூக்கி வந்து தரவும்‌ 
தொண்டர்கள்‌ தவம்‌ கிடந்தனர்‌. 
வெவ்வேறு மாநிலத்தவருக்கு 


ஏற்றவாறு பல இடங்களில்‌ உணவு 
ஏற்பாடு செய்யப்பெற்றிந்தது. தென்‌ 
இந்தியத்‌ துறவிகள்‌ தங்கி இருந்த 
இடத்தில்‌ தெலுங்கானா மாநிலத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ உணவு தயாரித்து 
அளித்தார்கள்‌. 

கோவிலூர்‌ சுவாமிகளுடன்‌ பழனி 
சாது சாமிகள்‌, பேரூர்‌ சாமிகள்‌ 
மூவரும்‌ தங்கினர்‌. அவர்களுடன்‌ 
கலந்து உரையாடும்‌ நல்லநேரங்கள்‌ 
வாய்க்கப்பெற்றன. மேலும்‌ பல தென்‌ 
இந்திய துறவிகளையும்‌ வட இந்திய 
மகா மண்டலேசுவரர்களையும்‌ 
சந்தித்து அவரவர்‌ செய்யும்‌ ஆன்மீகப்‌ 
பணிகள்‌ குறித்தும்‌ அறப்பணிகள்‌ 
குறித்தும்‌ அறிந்து கொள்ளும்‌ 
பெரிய வாய்ப்பாகவும்‌ இந்தப்‌ பயணம்‌ 
அமைந்தது. ஆலயத்தின்‌ உள்‌ 
நுழைந்தால்‌ வெளிவருவதற்கான 
வாய்ப்பு இல்லை. வரவும்‌ தேவை 
யில்லை என்ற அளவில்‌ அனைத்து 
ஏற்பாடுகளும்‌ செய்யப்பெற்றிருந்தன. 


அயோத்தி கோயிலினுள்‌ 
பெருங்கூட்டம்‌ என்றால்‌ 
வெளியில்‌ கட்டுக்‌ கடங்காத 


36 


தை-பிப்ரவரி 2024 


பெருங்‌ கூட்டம்‌. இக்கூட்டத்திற்கு 
எவ்வித சிக்கலும்‌ இல்லாமல்‌ 
நிர்வாகம்‌ செயல்படுத்தப்பெற்றது. 
பிரதமர்‌ வருகை தந்து கோயிலுள்‌ 
சென்று பூசைகள்‌ முடிப்பதைப்‌ 
பார்க்க பெருந்திரை ஏற்பாடுகள்‌ 
செய்யப்பெற்றிருந்தன. அருள்மிகு 


பாலராமர்‌ பிரதிஷ்டை செய்யப்‌ பெற்ற 
நேரம்‌ பொன்னான நேரம்‌. 


கோவிலூர்‌ சாமிகளும்‌ பேரனந்தம்‌ 
பெற்று தெய்வ சங்கல்பத்தின்‌ 
நேர்த்தியை நேரில்‌ பெற்றார்கள்‌. 
பிரதிஷ்டை நிகழ்வு முடிந்து கோயில்‌ 
விட்டு வெளியே வந்தபோது 
வெளியில்‌ வந்த துறவியரை ராம 
மந்திரம்‌ சொல்லி ஆராவரித்துப்‌ 
பெருங்கூட்டம்‌ வரவேற்றது. இப்படி 
ஓர்‌ ஆனந்த பக்தி, பேரானந்த பக்தி 
அயோத்தி மண்ணில்‌ மட்டுமே காண 
முடியும்‌ என்ற அளவிற்கு அயோத்தி 
அனுபவம்‌ அமைந்தது. 


தான்தவஞ்‌ செய்வதாம்‌ செய்தவத்‌ தவ்வழி 
மான்தெய்வ மாக மதிக்கும்‌ மனிதர்கள்‌ 
ஊன்தெய்வ மாக உயிர்க்கின்ற பல்லுயிர்‌ 
நான்தெய்வம்‌ என்று நமன்வரு வானே. 


பொழிப்புரை: 
அறிவுடை மகனால்‌ செய்யத்தக்கது தவம்‌ ஒன்றே. 
தவநெறி சிவபிரானையே பரம்‌ பொருளாக உணர்ந்து 


மக்கட்பிறப்பைப்‌ பெற்றுடையீர்‌, 


ஒழுகுதலாய்‌ இருக்கும்‌. பலர்‌ இந்நெறி நில்லாது 
உடம்பையே தெய்வம்போலப்‌ பேணி மூச்சு விடுகின்ற 
பிணங்களாய்‌ நிற்கின்ற உலகாயத நெறியில்‌ உள்ளனர்‌. 
அவர்க்கு இறுதியில்‌ யமன்‌, தெய்வம்‌ இல்லை என்ற 
உங்கட்குக்‌ காட்சியளிக்கின்ற தெய்வம்‌ நான்தான்‌ 
என்று சொல்லுவான்‌ போலக்‌ கண்முன்‌ வந்து நிற்பான்‌. 


திருநெல்லை 


ஞு தை-பிப்ரவரி 2024 


பதப்‌ 1" RUNNER UP 


RUPEES Ten Thousand Oaly/- 


1 
- 
x ன்‌ ணை 
அர a | 1] | 
ill 


ஆய ர்‌ ல ய யயாய வம யத்‌! J ம்‌.இ 

ஹோலி கிராஸ்‌ கல்லூரியில்‌ 9.2.24 அன்று நடைபெற்ற தேசிய அளவிலான குறும்பட 
போட்டியில்‌ இருபதுக்கும்‌ மேற்பட்ட திரைத்துறை சார்ந்த உதவி இயக்குனர்கள்‌ இயக்கிய 
குறும்படங்களும்‌ பங்கேற்ற நிலையில்‌ நமது நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ 
கல்லூரியின்‌ காட்சி தொடர்பியல்‌ துறையின்‌ மூன்றாம்‌ ஆண்டு மாணவன்‌ செல்வன்‌ 
பொதிகை பாரதி இரண்டாவது பரிசு மற்றும்‌ 10 ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசுத்‌ தொகையாக 
பெற்றுள்ளார்‌. 

அவருக்கு நம்‌ அனைவரது சார்பாக பாராட்டுக்களும்‌ வாழ்த்துக்களும்‌. 


37 


தை-பிப்ரவரி 2024 


மதுரைப்‌ பாத்திமா கல்லூரி இதழியல்‌ மற்றும்‌ மக்கள்‌ தகவல்‌ தொடர்பியல்‌ துறையின்‌ 
சார்பில்‌ கல்லூரிகளுக்கு இடையேயான மாணவர்களின்‌ திறனை வெளிப்படுத்தும்‌ ஒருநாள்‌ 
நிகழ்வானது பிப்ரவரி மாதம்‌ 9ஆம்‌ நாள்‌ நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில்‌ திரைப்பட இயக்குநர்‌ 
சையத்‌ கெளதம்‌ ராஜ்‌ தலைமை விருந்தினராகக்‌ கலந்து கொண்டார்‌. இந்நிகழ்வில்‌ 16 
கல்லூரிகளைச்‌ சேர்ந்த 204 மாணவர்கள்‌ பங்கேற்றார்கள்‌. 11 வகையான ஆற்றல்மிக்க 
போட்டிகளில்‌ நமது நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரியின்‌ சார்பில்‌ 8 
போட்டிகளில்‌ வெற்றிப்‌ பெற்று பரிசுகளைப்‌ வென்றதால்‌ (All over Championship) சுழற்‌ 
கோப்பையைத்‌ தன்வசப்படுத்தி உள்ளனர்‌. 


ww 


Building an In 


பரிசு பெற்ற 
குறும்படத்தைப்‌ 
பார்க்க இங்கு ச்‌ 
கிளிக்‌ 
செய்யவும்‌ 


1. குழு நடனம்‌ மூன்றாம்‌ பரிசு VISCOM & Commerce students 

2. மீம்‌ கிரியேஷன்‌ முதல்‌ பரிசு Sridhar 

3. ஸ்பாட்‌ போட்டோகிராபி மூன்றாம்‌ பரிசு மணிகண்டன்‌ || VISCOM 

4. குறும்படப்‌ போட்டி முதல்‌ பரிசு 111 & || VISCOM STUDENTS 

5. புகைப்படப்‌ போட்டி முதல்‌ பரிசு பொதிகை பாரதி |॥ VISCOM 

6. ரேடியோ ஜாக்கி விந்தியா 11! VISCOM 

7. பேசன்‌ பரைடு (Fashion Parade) இரண்டாம்‌ ஆண்டு பாலசுப்ரமணியன்‌ || VISCOM 

பரிசுப்‌ பெற்ற மாணவர்கள்‌ அனைவருக்கும்‌ கல்லூரியின்‌ சார்பாக பாராட்டுகளும்‌ 
வாழ்த்துகளும்‌. 


38 திருநெல்லை 


வு தை-பிப்ரவரி 2024 


எ. ன * A é \ 2 (கப்‌ 
கூழி பிறை குடமுழுக்கில்‌ அமைச்சர்‌ மாண்புமிகு ரகுபதி அவர்களுடன்‌ 


(பி 


யாக சாலைக்கு திரவியம்‌ கொண்டு செல்லுதல்‌ 
39 


தை-பிப்ரவரி 2024 


புதுவயல்‌ சரசுவதி சங்க 101வது ஆண்டுவிழாவில்‌ 


வாரு, று க ம ~ ௫௬ வரு TE ரா ச 4 - ௪ x 
ரீ ] ரி 7 \ [7 | 
ப ப்‌ \ ~ \ க /- x 

NPE y 7 


காசியில்‌ நாசிக்‌ கைலாஷ்‌ ஆசிரம மடாதிபதி சான்விதானந்தஜி அவர்கள்‌ 
பிறந்த நாள்‌ சொற்பொழிவில்‌, அருகில்‌ காசி விசுவநாதர்‌ கோயில்‌ தலைமை 
நிர்வாக அதிகாரி திரு சுனில்‌ குமார்‌ வர்மா. 


ஆவினிப்பட்டி நகரத்தார்‌ திருமண மண்டபம்‌ துவக்க விழாவில்‌, 
சொ.சொ.மீ ஐயா, திரு லேனா நாராயணன்‌, மா ஜெயபாலன்‌ இவர்களுடன்‌ 
சுவாமிகள்‌ 


40 


தை-பிப்ரவரி 2024 


ர 
ட்‌ ன 
ரணை 


தென்சேரிமலை ்‌ “ஆ a ஆட்ட ce 
ஆதீன குடமுழுக்கு சிதம்பரம்‌ சபாநாயகர்‌ கோயிலில்‌ 
யாகசாலையில்‌ கோடி அருச்சனையில்‌ 


BEIT SIAR RETR 
LS SAOSIN CRASS 
ப ப 


LDP 
ன 


தென்சேரிமலை ஆதீனகம்‌, சிரவை ஆதீனம்‌ அவர்களுடன்‌ 
41 


தை-பிப்ரவரி 2024 


திருநெல்லை இதழில்‌ மாதந்தோறும்‌ கம்பவாரிதி இலங்கை 
திரு ஜெயராஜ்‌ அவர்களிடம்‌ வினாக்களை எழுப்பி 


| அவ்வினாக்களுக்கு விடையை டய குரல்‌ வழியாகப்‌ 


அவர்களிடத்தில்‌ அன்பர்கள்‌ கேட்ட வினாக்களும்‌ அதற்கு 
அவர்கள்‌ அளித்த விளக்கங்களும்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 
அவற்றைக்‌ கேட்டுப்‌ பயன்பெற வேண்டுகிறோம்‌. 


வினா 1 


நவக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது என்று தேவாரத்தில்‌ உள்ள கோளறு பதிகத்தை 


மேற்கோள்காட்டி பலர்‌ கூறி வருகிறார்கள்‌. இது குறித்த உங்கள்‌ கருத்தை அறிய 
விரும்புகிறோம்‌. 


விளக்கம்‌ 


வினா 2 


தேவாரப்‌ . பாடல்கள்‌ பாடி நாயன்மார்கள்‌ பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள்‌ 
என்று நாம்‌ அறிகிறோம்‌.ஆனால்‌ அதே தேவாரப்‌ பாடல்களை இப்போது நாம்‌ பாடினால்‌ 
அற்புதங்கள்‌ நிகழவில்லை. இது குறித்த உங்கள்‌ விளக்கம்‌ பெரும்‌ நன்மை பயக்கும்‌. 


விளக்கம்‌ 


வினா 3 


திருநாவுக்கரசர்‌ சமணத்திற்குச்‌ சென்று சைவத்திற்கு வந்தபின்‌ “உன்‌ நாமம்‌ என்‌ நாவில்‌ 
மறந்தறியேன்‌ என்று பாடுகிறார்‌. சமணத்தில்‌ அவர்‌ இருந்தபோது எப்படி சிவ நாமத்தை 


மறக்காமல்‌ இருந்திருப்பர்‌. அப்படியானால்‌ சமணத்தில்‌ இருந்தபோது சமணத்திற்கு 
உண்மையாக இருக்கவில்லையா. அல்லது இந்தப்‌ பாடலில்‌ உண்மை இல்லையா. 


விளக்கம்‌ 


42 திருநெல்லை 


னு தை-பிப்ரவரி 2024 


ணி ப 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ குடமுழுக்கு அருளரங்கம்‌ 


[ | | 


= 


தென்சேரிமலை ஆதீன குடமுழுக்கு விழாவில்‌ சுவாமிகளின்‌ ஆசியுரை 


43 திருநெல்லை 


தை-பிப்ரவரி 2024 


தைப்பூசத்தை முன்னிட்டு 25.01.2024 அன்று மாலை வள்ளி தெய்வானை 


உடனுறை அருள்மிகு ஆறுமுகப்‌ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்‌ 
சிறப்பாக நடைபெற்றன. 


மாசி மாத வழிபாட்டு நிகழ்ச்சிகள்‌: 

16.02.2024 வளர்பிறை அஷ்டமி மாலை வைரவர்‌ வழிபாடு 
19.02.2024 வளர்பிறை ஏகாதசி மாலை பெருமாள்‌ வழிபாடு 
21.02.2024 பிரதோஷம்‌ 

22.02.2024 சதுர்த்தசி மாலை நடராஜர்‌ மகா அபிஷேகம்‌ 
28.02.2024 சங்கடஹரசதுர்த்தி மாலை விநாயகர்‌ வழிபாடு 
3.03.2024 தேய்பிறை அஷ்டமி மாலை வைரவர்‌ வழிபாடு 
8.03.2024 பிரதோஷம்‌ 

8.03.2024 மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாடு 


நிகழும்‌ சோபகிருது ஆண்டு மாசி மாதம்‌ 10ம்‌ தேதி 22.02.2024 அன்று 


மாலை அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுறை ஸ்ரீ ஆனந்த நடராச மூர்த்திக்கு 
மகா அபிஷேகம்‌ நடைபெற உள்ளது. 


அருள்மிகு நடராசருக்கு ஒரு ஆண்டில்‌ நடைபெறும்‌ ஆறு அபிஷேகங்களில்‌ 
ஒன்றான சதுர்த்தசி மகா அபிஷேகத்தைத்‌ தரிசித்துப்‌ பேரின்பப்‌ பெருவாழ்வு 
வாழ அன்பர்களை அன்புடன்‌ அழைக்கின்றோம்‌. 
அபிஷேகப்‌ பொருட்கள்‌ தர விரும்பும்‌ பக்தர்கள்‌ அன்று மாலை 4.00 மணிக்குள்‌ 
கோயில்‌ அலுவலகத்தில்‌ தரலாம்‌. 

வேணும்‌ 


ஸ்ரீ சற்குருநாதன்‌ துணை 


கி திருநெல்லை 


டி தை-பிப்ரவரி 2024 


கோவிலூரில்‌ அமைக்கப்பெற்றுள்ள “கோவிலூர்‌ ஆண்டவர்‌ நூலகத்தில்‌” 
சுமார்‌ 40,000 நூல்கள்‌ உள்ளன. நூல்‌ விவர அட்டவணையைப்‌ பதிவிறக்கம்‌ 
செய்ய இங்கு சொடுக்கவும்‌. ரசி 


ஃ 


ய INTERNET ஒட 


ய ARCHIVE 


Koviloor Andavar Library ந்‌ 


archive.org Member 


REVIEWS 


y SORTBY N DATE ARCHIVED 


தொடுகுறி சாஸ்திரம்‌ பஞ்சபட்சிசாஸ்இரம்‌ INDIA'S FIGHT FOR கள்ளர்‌ சரித்திரம்‌ 
Foo 10, 2024 Fen 10, 2024 FREEDOM Feb 10, 2024 
10. 2024 


© + © + Oo x* 
பட 


© * = 
௦ ] 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ நூலகத்தில்‌ உள்ள நூல்கள்‌ அனைத்தையும்‌ 

கோவிலூர்‌ ஆண்டவர்‌ நூலகம்‌ ரசி என்ற இணையதள நூலகத்தில்‌ 

பதிவேற்றம்‌ செய்து தமிழ்க்‌ கொடையாக அளிக்க முடிவு செய்துள்ளோம்‌. 
45 


தை-பிப்ரவரி 2024 


தற்போது சுமார்‌ 2840 அரிய நூல்கள்‌ இணைய நூலகத்தில்‌ உள்ளன. 


இப்போது நாள்‌ ஒன்றுக்கு சுமார்‌ 150 பக்கங்களைப்‌ புதிதாக இந்த 
நூலகத்தில்‌ சேர்த்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. விரைவில்‌ நாள்‌ ஒன்றுக்கு 
சுமார்‌ 700 பக்கங்களை சேர்க்கும்‌ பணி நடந்து கொண்டிருக்கிறது. 


இந்த நூலகத்தில்‌ உள்ள நூல்களை விலை இல்லாமல்‌ படிக்க / பதிவிறக்கம்‌ 
செய்ய இங்கு சொடுக்கவும்‌. 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ நூலகத்தில்‌ உள்ள (பட்டியலில்‌ காட்டப்பெற்றுள்ள) 
எந்த நூலாவது உங்களுக்கு தேவை என்றால்‌ நூலகப்‌ பொறுப்பாளர்‌ திரு 
வெங்கடாசலம்‌ அவர்களைத்‌ (தொலைபேசி எண்‌ 9442912649 என்பதில்‌) 
தொடர்பு கொள்ளவும்‌. அந்த நூல்‌ பதிப்புரிமைக்கு அப்பால்‌ இருக்கும்‌ 
நிலையில்‌ அதை நம்‌ இணைய நூலகத்தில்‌ சேர்த்திட ஆவன செய்கிறோம்‌. 
தாங்களும்‌ அந்த நூலை உங்கள்‌ வீட்டில்‌ இருந்து இணையவழியாகப்‌ 
படிக்கலாம்‌. நூல்‌ இணையத்தில்‌ சேர்த்தபின்‌ உங்களுக்குத்‌ தகவல்‌ 
தெரிவிக்கப்படும்‌. நீங்கள்‌ அந்த நூலை இணைய நூலகத்தில்‌ படித்துக்‌ 
கொள்ளலாம்‌ அல்லது பதிவிறக்கம்‌ செய்து கொள்ளலாம்‌. இதற்கு எந்தக்‌ 
கட்டணமும்‌ இல்லை 

இணைய நூலகத்தில்‌ சென்ற மாதத்தில்‌ மட்டும்‌ சுமார்‌ 60 நூல்கள்‌ 
பதிவேற்றம்‌ செய்யப்பட்டுள்ளன. மிகவும்‌ அரிதான சில நூல்கள்‌ இப்போது 
பதிவேற்றம்‌ செய்யப்‌ படுகின்றன. 


இணைய நூலகத்தைப்‌ பயன்படுத்துவோம்‌. இறை தத்துவங்களை 
அறிவோம்‌. 


46 திருஷல்லை 


னு தை-பிப்ரவரி 2024 


முந்தைய இதழ்களை படிக்க அந்தந்த 


லிங்கை கிளிக்‌ செய்யவும்‌ 


திருநெல்லை - புரட்டாசி சீ 
திருநெல்லை - ஐப்பசி 
திருநெல்லை - கார்த்திகை 7 


திருநெல்லை - மார்கழி சீ 


தென்சபாநாயகர்‌ கோவில்‌ கட்டளைகளில்‌ பங்கு கொள்ள 
விரும்புபவர்கள்‌. 94433 35312 என்ற எண்ணை தொடர்பு 
கொள்ளவும்‌. 


திருநெல்லை இணைய வழி திங்களிதழைப்‌ பெற விரும்புபவர்கள்‌ 
94433 37011 என்ற எண்ணிற்கு வாட்சப்‌-பில்‌ தொடர்பு 
கொள்ளவும்‌. 


இணைய வழி தேவார இன்னிசை வகுப்பில்‌ கலந்து கொள்ள 
விரும்புபவர்கள்‌. 94433 35312 என்ற எண்ணை வாட்சப்‌-பில்‌ 
தொடர்பு கொள்ளவும்‌. 


திருநெல்லை இதழுக்கான ஆன்மிகப்‌ படைப்புகள்‌ 
வரவேற்கப்படுகிறன. திருநெல்லை (இணைய இதழ்‌), கோவிலூர்‌ 
மடாலயம்‌, கோவிலூர்‌. என்ற முகவரிக்கு அஞ்சலிலோ: அல்லது 
நேரிலோ. தங்கள்‌ ஆக்கங்களை. அன்பர்கள்‌. அளிக்கலாம்‌. 


திருநெல்லை இணைய வழி மாத நாளிதழ்‌ பற்றி தங்களுடைய 
மேலான கருத்துக்களை: வாட்சப்‌ எண்‌. 94433 37011 மற்றும்‌ 
koviloormadalayam@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு 


அனுப்பவும்‌. 


